இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 


வரலாற்று குறிப்புகள்‌ 





௦06௨௦ 


எஸ்‌. ஈம்‌. கமால்‌ 
மா. முகம்மது செரீபு 


வெளியீடு : 
ரிலனின்‌ சமூக வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
பரமக்குடி-623 707 


3 


மூதற்‌ பதிப்பு: ஜுன்‌ 1984 
உரிமை ஓ லெனின்‌ சமூக வரலாற்று 
ஆராய்ச்௪ நிறுவனம்‌ 


விலை. ரூ. 10-09: 


பாரதி அச்சகம்‌, 


மானாமதுரை. 


தவத்தீரு தன்றக்துடி, 
குன்றக்குடி அடிகளார்‌ 27--6--84 


வாழ்த்துமை 


வரலாறு, வாழ்க்கையின்‌ உண்மைகளை விளக்கு- 
வது. கருத்துக்களை உருவாக்குவதிலும்‌ வளர்ப்பதி 
லும்‌ மேலும்‌ மேலும்‌ வரலாற்றை உந்திச்‌ செலுத்து 
வதிலும்‌ வரலாறு சிறந்த பணியைச்‌ செய்கிறது. 

“இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ வரலாற்றுக்‌ 
குறிப்புக்கள்‌'” ஒரு சிறந்த நால்‌. இராமநாதபுரம்‌ 
மாவட்டம்‌ . வரலாற்றுப்‌ புகழமுடையதே. ஆனால்‌ 
வரலாற்றுப்‌. போக்கில்‌. தன்னை இணைத்துக்‌ கொள்‌ 
ளாததால்‌, மனிதகுல உணர்வு: செழித்து: வளராத 
தால்‌ “*பின்‌ தங்கிய” என்ற பெயரைப்‌ பெற்று 
விளங்கும்‌ மாவட்டம்‌. ஆனால்‌ இயற்கையமைப்‌ 
பாலும்‌, சூழ்நிலைகளாலும்‌ மாவட்டம்‌ பின்‌ தங்கிய 
தன்று. சோழர்‌ காலத்திலிருந்து இன்று வரை ராம 
நாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ வரலாறு அரிய குறிப்பு 
களுடன்‌ எழுதப்பெற்றுள்ளது. இன்று இராமநாத 
புரம்‌ மாவட்டம்‌ பாண்டிய மண்டலம்‌ என்றே 
கூறப்‌ பெறுகிறது. ஆனால்‌ சோழர்கள்‌ இந்த 
மாவட்டத்தில்‌ ஆட்சிசெலுத்திய வரலாறு சிறப்பாக 
எடுத்துக்‌ கூறப்‌ பெற்றுள்ளது. தேவி பட்டணம்‌ 
பெயர்‌ அமைந்த வரலாறு புதிய செய்தி. இராமநாத 
புரம்‌ சேதுபதி மன்னர்களின்‌ சமயப்பற்று, நீதி 
சார்ந்த ஆட்சிக்குச்‌ சான்றாகத்‌ தண்டத்தேவர்‌ 
தண்டிக்கப்‌ பெற்ற வரலாற்றுக்‌ குறிப்பு மனுநீதிச்‌ 


சோழன்‌ வரலாற்றை நினைவூட்டுகிறது. சுதந்தரப்‌ 
போராட்டம்‌ 1857 இல்‌ தொடங்கியது என்றே வர 
லாற்றுநூல்கள்‌ கூறிவந்துள்ளன. ஆனால்‌ இத்த.நாலா- 
சிரியர்‌ இராமநாதபுரம்‌ மாவட்ட த்தில்‌ 1807 இலேயே 
சுதந்தரக்‌ கிளர்ச்சி நடந்த செய்திகளைக்‌ கூறுவது 
பூரிப்பைத்‌ தருகிறது. இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 
மனிதகுல ஒருமைப்‌ பாட்டுணர்வைப்‌ பேணி வந்த 
மையைச்‌ செப்பேடுகள்‌ செப்புகின்றன. ஆனாலும்‌ 
சாதிப்‌ பூசல்கள்‌ 1976-இலேயே இருந்துள்ளன 
என்றுள்ள செய்தியையும்‌ கல்வெட்டு கூறுகிறது. 


நரல்‌, சிறப்பாக அமைந்துள்ளது. வரலாற்றுக்‌ குறிப்‌ 
புகளைத்‌ தேடித்‌ தொகுப்பதில்‌ ஆசரியர்‌ மிகவும்‌ 
உழைத்திருக்கிறார்‌: அருமையான பணி. இந்தக்‌ 
கர்லத்‌ தலைமுறையினருக்குப்‌ பயன்படும்‌ பணி. நூலா 
சிரியா்கள்‌ எஸ்‌: எம்‌. கமால்‌, நா. முகமதுசெரீபு ஆகி 
யோரை” உளமாரப்‌ பாராட்டுகின்றோம்‌. நூலினை 
வாங்கப்‌: படிப்பதும்‌ வரலாற்றுக்கு வாழ்வளிப்பதும்‌ 
நமது கடமை, 
இன்ப-அன்பு 


அடிகளாம்‌ 


$பராசிரியர்‌- டாக்டர்‌ ந. சஞ்சீலி, 
தலைவா்‌, தமிழ்‌ இலக்கியத்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
செைன்னை-60000. 


அணிந்துரை 

**தரித்திரம்‌ போகுது, செல்வம்‌ வருகுது 

படிப்பு வளருது, பாவம்‌ தொலையுது:* 

என்று புதிய கோணங்கியில்‌ பாடினார்‌ பாரதி. அவர்‌. 
கனவை நனவாக்குவனவாக. படிப்பு வளர்ச்சியுற்ற: 
நிலையில்‌ புதுப்‌ புதுக்‌ கோணங்களில்‌ நூல்கள்‌ எழுந்த 
வண்ணமாக உள்ளன. இத்தகு நூல்களுள்‌ ஒன்றாக 
“இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌-வரலாற்றுக்‌ குறிப்பு 
கள்‌'' என்ற நூலும்‌ புத்தம்‌ புது முயற்சியின்‌ பயனாக' 
பதிய செய்திகளுடன்‌ உருப்பெற்றிருக்கிறது. இது 
ஒரு வரலாற்றுப்‌ பெட்டகமாகவும்‌, ஆய்வுக்‌ கருவூல 
மாகவும்‌. அமைந்து எழில்‌ குலுங்கும்‌ நடையுடன்‌ 
மிளரா்கின்றது. 


நாடு. விடுதலையடைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளா 
இயும்‌ இராமதாதபுர மாவட்ட மக்களின்‌ அவலநிலை 
மாற்றப்படவில்லை .என்ற. உண்மையைச்‌ சுட்டிச்‌ 
செல்லும்‌ ஆரியர்‌, அம்மாவட்டம்‌. உருப்பெற்று 
வரலாற்றையும்‌ விவரமாகத்‌ தருவது சிறப்புக்குரிய 
தாக அமைகிறது. 

இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ “சோழர்கள்‌ '! 
“சமணர்கள்‌” . என்ற . தலைப்புகளில்‌ வரலாற்றுச்‌ 
செய்இகளை கல்வெட்டுகள்‌ , காசுகள்‌, ஊர்ப்பெயர்கள்‌ 
போன்ற ததவ களோன்‌ கொண்டு. விளங்கியுள்ள 
பாங்கு ஆசிரியரின்‌ ஆராய்ச்சி அறிவை தெற்றெனப்‌ 
புலப்படுத்துகிறது. க 


“இராமலிங்க விலாசம்‌, இராமேஸ்வரம்‌ தீவு” என்ற்‌ 
இறுதலைப்புகளில்‌ கட்டிடக்‌ - கலையையும்‌, ஓவியம்‌ 
சிற்பம்‌ இலக்கியம்‌ ஆகிய சுலைகளையும்‌ விளங்குவன 
வாக அமைந்துள்ளன. கலையழகோடு வரலாற்று 
மூலங்களையும்‌ மக்கள்‌ வாழ்‌ நிலையையும்‌ மண்ணின்‌ 
வாசனையையும்‌ விளக்குகிறார்‌. 


க்‌ 


**நாங்கள்‌ நெய்து கொண்டிருக்கிறோம்‌ 
தாங்கள்‌ நெய்து கொண்டிருக்கிறோம்‌ 
ஜெர்‌ மனியே! உன்‌ சவத்துணியை 
நாங்கள்‌ நெய்து கொண்டிருக்கிறோம்‌” ” 


என்று பாடினார்‌ ஓர்‌ ஜெர்மானியப்‌ புரட்சி கவிஞர்‌ 
இதற்கேற்ப பர்க்‌ என்ற தலைப்பில்‌ நெவர்‌ 
ளர்களின்‌ வாழ்க்கையைச்‌ சித்தரித்துள்ளார்‌. 
ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு அன்றே சவத்துணியை 
நெய்து விட்டிருந்தார்கள்‌ என்பது இப்பகுதி மூலம்‌ 
அறியக்‌ கிடக்கின்றது. 


மேலும்‌, இலங்கை இந்தியர்‌ உறவுநிலை, வரலாற்றுச்‌ 
சான்றுகள்‌, ஏற்றுமதி இறக்குமதி, இலக்கியவளர்ச்சி 
மதநம்பிக்கைகள்‌ ஆகியன பற்றி பேசும்‌ பகுதி இரா 
நாதபுரம்‌ மாவட்டத்தோடு தொடர்புடையனவாக 
காட்டிச்‌ செல்லும்‌அழகு சிறப்புடையதாக உள்ளது. 
இது ஒவ்வொருவரும்‌ அறியக்‌ கூடிய செய்தித்‌ 
தொகுப்பு என்பது வெளிப்‌படை. ப்‌ 


விடுதலைப்போர்‌, மறவர்‌ .வாழ்க்கை ஆகியவற்றை 
விளங்கும்‌ பகுதி அன்றைய. மக்களின்‌ நிலையை 
சடுத்துக்‌ காட்டுவனவாகவும்‌ அமைகின்றன. விடு 
எலைக்‌ கைதிகளின்‌ பட்டியல்‌ ௨வர்வாரியாகக்‌ கொடுத்‌ 
திருப்பதை எண்ணிப்‌ பார்க்கும்போது ஆசிரியரின்‌ 
உழைப்பு தெற்றெனப்‌ புலனாகிறது. 

கல்வெட்டுகள்‌, செப்பேடுகள்‌ தரும்‌ செய்திகளை 
தொகுத்துத்தந்திருப்பது ஆய்வுலகியது பயனுடை 
யது என்பதில்‌ ஐயமில்லை. 

இவ்வாறு. இராமநாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ வரலாம்‌ 
ஆசிரியரின்‌ அனுபவத்தின்‌ சாரமாகவும்‌, தேர்ந்த 
கல்வியின்‌ விளைவாகவும்‌ உள்ளது. இம்‌ மாவட்டத்‌ 
தின்‌ மண்வாசனையைஅறியாதவர்கள்‌ கூட இந்நூலைப்‌ 
பயில தெளிவு பெறுவார்‌. அழகு மொழியுடன்‌ நடை. 
போடும்‌ இந்நூலை ஒவ்வொருவரும்‌ கற்பது இன்றி 
யமையாதது. 


ந. சீஞ்சீவீ 
78-12-8034 


கருத்துரை 


“இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ வரலாற்றுக்குறிப்பு 
கள்‌ என்ற இந்நூல்‌ லெனின்‌ சமூக வரலாற்று 
ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ முதல்‌ வெளியீடு, கல்வித்‌ 
துறை அங்கோரம்‌ இல்லாத. கல்வித்‌ துறையின்‌ 
உதவி பெறாத ஒரு சிறிய ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ 
பேரார்வத்தின்‌ விளைவாக இந்நூல்‌ உருப்பெற்‌ 
றுள்ளது. ஒரு மாவட்டத்தின்‌ வரலாற்றுக்‌ குறிப்பு 
கள்‌ அனைத்தையும்‌ தொகுத்து தருவது இத்தகைய 
சிறிய நிறுவனத்திற்கு இயலாது என்றாலும்‌ கூட 
இந்நிறுவனம்‌ தொகுத்துத்‌ தந்துள்ள வரலாற்றுக்‌ 
குறிப்புகளை நோக்கும்போது கண்கள்‌ ஆச்சரியத்‌ 
தால்‌ விரியத்தான்‌ செய்கின்றன. “காலமின்மை 
போன்ற காரணங்களினால்‌ இந்‌. நாலில்‌ கூடுதலான 
விவரங்களுக்கு இடமளிக்க இயலவில்லை” (பக்‌.7) 
என  .இந்நூலின்‌ ஆரம்பத்திலேயே கூறப்பட்டு 
விட்டதால்‌ முழுமையான தகவல்களை எதிர்பார்ப்‌ 
பதில்‌ நியாயமில்லை. ஆனாலும்‌ லெனின்‌ என்ற 
மாமேதையின்‌ பெயரால்‌ அமைக்கப்பட்ட ஒரு 
நிறுவனத்தின்‌ வெளியீடு என்ற எண்ணத்தில்‌ சில 
எதிர்ப்பார்ப்புகளோடு இந்நாலைப்‌ படிப்போர்‌ 
ஏமாற்றத்திற்கு உள்ளாவார்கள்‌. “பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வெடித்த இராமநாதபுரம்‌ 
சீமைப்‌ புரட்சியில்‌ இந்த ஊர்‌ மக்கள்‌ சிறப்பு பங்கு 


6 


கொண்டனர்‌. வெள்ளைப்பரங்ககளை எதிர்த்து வீர 
முழக்கமிட்ட முத்துராமலிங்க சேதுபதி, முத்துக்‌ 
கருப்பத்தேவர்‌ மருதுபாண்டியர்‌ ஆகியோரது. விடு 
தலைப்‌ போராட்டத்தைஆதரித்து இந்த ஊர்மக்களும்‌ 
இளர்ந்து எழுந்தனர்‌' போன்ற குறிப்புக்கள்‌ லெனின்‌ 
நிறுவனத்தின்‌ கொள்கைக்கு முரணானவை இல்லை 
௱ப? ஒரு சுரண்டல்‌ ஆளும்‌ வர்க்கம்‌ இன்னொரு 
சுரண்டல்‌ ஆளும்‌ வர்க்கத்தை எதிர்த்துப்‌ போராடி 
யது எதற்காக? தமிழ்‌ நாட்டிற்குரிய சுரண்டல்‌ 
வார்க்கத்தின்‌ சுரண்டலில்‌ பங்கு கேட்க அன்னிய 
சுரண்டல்‌ வர்க்கம்‌ வந்து விட்டதே என்ற எரிச்சலில்‌ 
தானே தவிர விடுதலை வேட்கையால்‌ அல்ல. ஒரு 
மாவட்டத்தின்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்களைத்‌, திரட்டு 
வது. சாதாரண. செயல்‌ அல்ல. இது: ஒரு | நீண்ட 
கால ஆராய்ச்சித்‌. திட்ட மாகக்‌ கொள்ளப்பட வேண்‌. 
டியது முதல்‌. முயற்சிக்கே உரிய சில குறைபாடுகள்‌ 
காணப்பட்டாலும்‌ லெனின்‌ ஆராச்சி நிறுவன த்தின்‌. 
முயற்சி பாராட்ட த்தக்கது. எதிர்காலத்தில்‌ இத்நிறு 
வனத்தின்‌ கொள்கைக்கும்‌ கோட்பாட்டிற்கும்‌ 
முரண்படாமல்‌ பயன்படத்தக்க பல நூல்களை 
வெளியிடவேண்டும்‌ எனக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


டாக்டர்‌. இ. முத்தையா, 

“ தமிழியல்‌ துறை 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 
மதுரை-21 


நா. முகமது செரீபு எம்‌ ஏ, ஏ.எம்‌. ஏ,.பி.டி, 
தலைவா்‌ த த 
லெனின்‌ சமூக வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
பர மக்குடி. 


முன்னுரை 

லெனின்‌ சமூக வரலாற்று ராய்ச்சி வனம்‌ 
என்ற பெயரில்‌ ஒரு 'சிறுவனம்‌ ததக தக்கது 
யரமக்குடியில்‌ மட்டுமே இருக்கிறது என்பது எங்‌ 
களுக்குப்‌ பெருமையைக்‌ தருகின்றது. ஆனல்‌ இதற்கு 
முன்னோடி நிறுவனங்கள்‌ உண்டு. இத்தனை பெரு 
மைக்குரிய நிறுவனத்தை நடத்த முன்‌ வந்த கதை 
ஏதோ. தானாக நிகழ்ந்ததில்லை. அது காலத்தின்‌ 
உந்துதல்‌, இந்த உந்துதலுக்குக்‌ காரணமாக இருந்‌ 
தவர்‌ மதிப்பிற்குரிய திர. எம. வி. சுந்தரம்‌ அவர்‌ 
"கள்‌. ்‌ 





7956-58 ஆண்டுகளில்‌ அவர்‌ பரமக்குடியில்‌ இருந்த 
போது இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ முழுமைக்கும்‌ 
மையமாக 872751 1,091 13656 வ௦ம்ட . [ர5ார்1ப1௦ 
ர்மாக்ஸிய-லெனினிய ஆராய்ச்சி நிறுவனம்‌) என்ற்‌ 
பெயரில்‌ . ஒரு கட்டிடம்‌ இடப்‌ நினைத்தார்‌. அதற்‌ 
“கான முன்னேற்பாடுகள்‌ செய்தார்‌. அவர்‌ முயற்சி 
சிலரால்‌ விரயமாக்கப்பட்டு விட்டது. ்‌ 
நீறுபூத்த நெருப்பாக இருந்த அந்த எண்ணம்‌ மீண்‌ 
டும்‌ செயல்‌ வடிவம்‌ கண்டது. 'அவரது நீண்ட கால 
ஆவல்‌ 1987 அக்டோபார்‌ பரமக்குடியில்‌ 1, 
75666வா௦11 1517101௦ & 800781 வும்‌ 4151017௦81 ௩௦4௦ 
100015”; என்ற பெயருடன்‌ ஒரு நிறுவனம்‌ அமைக்கப்‌ 
பட்டது”. 5 5 


மானாமதுரையில்‌ விட்டு வைத்திருந்த.தனது உடமை 
சன்‌ அனைத்தையும்‌, 'ராயல்‌'டியாக தனக்குக்‌ கடைக்‌ 
கும்‌ பணம்‌ முழுவதையும்‌ நிறுவனத்திற்கே தந்து ஒரு 
மிகப்‌ பெரும்‌ சமுதாயப்‌. பணி நிறைவேற வழி 
காட்டிய எம்‌. வி. .எஸ்‌ .அவரா்களின்‌ பங்களிப்பை 
நன்றியோடு நினைவுகூறக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. 
“எடுத்த காரியத்தை வெற்றியுடன்‌ நிறைவேற்றி 
வருவீர்கள்‌, என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு”” என 
அவர்கள்‌ எழுதியது உற்சாக. மூட்டும்‌ வார்த்தைகள்‌ 
பிடுமல்ல; “வழிகாட்டும்‌ தாரக மந்திரமுமாகியது. 





8 


ஆராய்ச்சிப்‌ பணியை அளக்குவிப்பதும்‌, ஆராய்ச்சி 
யாளர்களுக்கு உதவுவதும்‌ நிறுவனத்தின்‌ பணிகள்‌ 
என்பது ஒருபுறமிருக்க, நிறுவனமேஓரிருஆராய்ச்சிப்‌ 
பணியை மேற்கொள்ளத்‌ திட்டமிடப்பட்டது. 
நல்ல பாத்திரம்‌ வகிப்பதில்‌ பெருமைப்படுகிற து. 
பொறுப்பை யாரிடம்‌ ஒப்படைப்பது என இந்திக்‌ 
இன்ற வேளையில்‌ **வரலரற்று விவரங்களைத்‌ தேடித்‌ 
தொகுத்துக்‌ கொடுப்பதில்‌ அதிகமான ஆர்வமும்‌ 
கவனமும்‌ ஈடுபாடும்‌ உள்ள திரு.. கமால்‌” அவார்‌ 
களையே தேர்ந்தெடுத்தகோம்‌. அவருக்குத்‌ துணையாக 
செயல்பட்டதை எனது பேறாகக்‌ கருதுகிறேன்‌. இத்‌ 
தால்‌ வெளிக்‌ கொணர அச்சக வேலையே ஓராண்‌ டி. 
ச்‌ சாப்பிட்டது. இதற்கென ஆதாரங்களைத்‌ தேட 
அவார்‌ எடுத்துக்‌ கொண்ட காலத்திற்கு அளவே 
யில்லை. 
இத்நூலைச்‌. சிறப்பிக்கும்‌ வகையில்‌ அணிந்துரை, 
மதிப்புரை வழங்கிய அறிஞர்‌ பெருமக்கட்கு எங்கள்‌ 
,தயபூர்வ நன்றியினை த்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 
௬. எம்‌. வி. எஸ்‌ அவர்களுக்கு நிறுவனத்தின்‌ புர 
வலர்‌ என்ற வகையில்‌ -- என்றும்‌ கடமைப்பட்டிருக்‌ 
கிறோம்‌. 


இத்நூலில்‌ கண்ட. சுதந்திரப்‌ போராட்ட வீரர்கள்‌ 
பட்டி யல்‌ அரசு வெளியிட்ட. தகவலிலிருந்து கொடுக்‌ 
கப்பட்டுள்ளது. உண்மையான தியாகிகளின்‌ சிலரது 
பெயர்கள்‌. விடுபட்டி ப்பதும்‌, தியாகி அல்லாது 
பலரின்‌. பெயர்கள்‌ சே்க்கப்பட்டிருப்பதும்‌ திறு 
வனம்‌ மேற்கொண்ட ஆய்வின்படி தெரிய வருகிறது 
என்பதை வாசகர்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வர விரும்புகிறோம்‌. ச 

இந்நூலை எழுதத்‌ தொடங்கிய காலந்தொட்டு உதவி 
யாக நின்ற ஆசிரியர்‌ தரு. எஸ்‌. எம்‌. கமால்‌, அவர்‌ 
களுக்கும்‌ நிறுவன -உறுப்பினர்கள்‌ அனைவருக்கும்‌ 
தர ற்யைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வதில்‌ மகிழ்ச்சியடை 

றும்‌. 


'அன்புடன்‌, 


நா. முகம்மது செரீபு 


லூ ஆ ட வ 


பெரருஎடக்கம்‌ 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 
இராமநாதபுரம்‌ மாவட்ட. தீத 
சமணர்கள்‌ 
இராமலிங்க விலாசம்‌ 
இராமேஸ்வரம்‌ தீவு 
பாம்பன்‌ கால்வாய்‌ 
பாம்பன்‌ கலங்கரை விளக்கம்‌ 
பரமக்குடி பாளையம்‌ 
இராஜூங்க மங்கலம்‌ 
மறவர்‌ சீமையின்‌ மகுடங்கள்‌ 
செப்பேட்டுச்‌ செய்திகள்‌ 
கல்வெட்டுகளில்‌ கண்ட செய்திகள்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 
இலங்கை-இந்தியா 
துறைமுகப்‌-பட்டினங்கள்‌ 
விடுதலைப்‌'போராட்டம்‌ 
இண்வானியா்‌ 

.றிஸ்துவர்கள்‌ 





ஃ வடுகர்‌... . 


மறவர்‌ 
அகம்படியார்‌ 
கள்ளர்‌ 
செட்டிகள்‌ 
சாணார்‌ 
செளராஸ்டிரர்‌ அல்லது பட்டுநூல்காரர்‌ 
நில்ழிக்ில்‌ கோவை 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு வையை 
ற்‌ பணியில்‌ இசை வேளாளர்‌ 
வளார்‌ 
இடையர்‌ 
பார்க்கவர்‌ 
பழங்குடி-பழியா்‌ 
நூலா௫ிரியரும்‌ அவர்தம்‌ படைப்புகளும்‌ 
இருண்டகால ஏடு 
க்மு.ளித்த காரிகைகள்‌ 
மேற்குநாட்டார்‌ கண்ட முகவை 
செய்தித்‌ துளிகள்‌ 
இராமநாதபுரம்‌-சிவகங்கை மன்னர்கள்‌ 
மாவட்டத்தின்‌ மாமணிகள்‌ 


17 
மன 
25 
19 
24. 
2த்‌ 
24 


லச 

கீழ்‌ 

52 

க்சி 

85 

76 
375 
724 
27 
721 
1726 
129. 
142 
150. 
154 
2755 
7 
779 
18! 
1484 
184 
186 
188 
192 
195 
197 
202 
206 
209 


இராமநாதபுரம்‌ மாயட்டர்‌ பற்றி... 





தமிழகத்தின்‌ கிழக்குக்‌ கடற்கரைக்கு மேற்காசவும்‌. 
தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்குத்‌ தெற்‌ 
காகவும்‌, கிழக்கு மலைத்தொடர்‌ பிரிவு, மதுரை 
மாவட்டத்திற்குக்‌ கழக்காகவும்‌, நெல்லை மாவட்டத்‌ 
(திற்கு வடக்காகவும்‌ உள்ளது இன்றைய இராமநாத 
புரம்‌ மாவட்டம்‌. 


மதுரையிலும்‌, கொற்கையிலும்‌ இருந்து பன்னெடுங்‌ 
காலம்‌ ஆட்சி செய்த பாண்டியர்களது அதிகார 
:வரம்பிற்குள்ளும்‌, அவர்களையடுத்து : சோழர்கள்‌, 
இஸ்லாமியர்‌, நாயக்கர்‌, சேதுபதி மன்னர்கள்‌ ஆகி 
;யோரது ஆட்சிகளிலும்‌ இந்தப்பகுதி இருந்துள்ளது. 
அன்றைய நாட்களில்‌ இப்பகுதி நாடு, வளநாடு, - 
கூற்றம்‌ என பல்வேறு பிரிவுகளாக நிர்வாத்க்தன்‌. 
பொருட்டுப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. 


வேம்புக்குடி. நாடு (சாத்தூர்‌ வட்டம்‌), வேம்பு நாடு, 
பருத்திக்குடி ந௱டு (அருப்புக்கோட்டை வட்டம்‌), 
வடதலைச்‌ செம்பிநாடு (முதுகுளத்தூர்‌ வட்டம்‌), 8ழச்‌ 
செம்பிநாடு, செவ்விருக்கை நாடு (இராமநாதபுரம்‌ 
வட்டம்‌), பொலியூர்‌ நாடு (கமுதி வட்டம்‌), : கைக்கை 
நாடு (பரமக்குடி. வட்டம்‌), ராஜராஜப்‌ பாண்டி நாடு 
(மானாமதுரை வட்டம்‌), தென்னாலை நாடு, களவழிதாடு 
(தேவகோட்டை வட்டம்‌), கானப்பேர்‌ நாடு 
(சிவகங்கை வட்டம்‌), திருப்பிடாவூர்‌ நாடு 
(இருப்பத்தூர்‌ வட்டம்‌), இடையளநாடு, தழையூர்‌ 
நாடு (திருவாடானை வட்டம்‌) என்று வழங்கப்பட்ட 
நாடுகளின்‌ தொகுதி என்று இதனைக்‌ கருதுவதே 
பொருத்த முடையதாகும்‌. 


2 





இத்த நாடுகள்‌ மதுரோதைய வளத௱டு, மதுராந்தக 
வளநாடு, கேரள சிங்க வளதாட௫ு, அ.துளையூர்‌ வளநாடு, 
திருபுவன முழுதுடையார்‌ வளதாடு, வரகுணவளநாடு, 
ஜெயமாணிக்க வளநாடு, என்பன போன்ற பிரிவுகளும்‌ 
அடங்கும்‌. இவற்றிடையே பாகலூர்‌ கூற்றம்‌, துகவூர்‌ 
கூற்றம்‌, முத்துரார்‌ கூற்றம்‌, மிழலைக்‌ கூற்றம்‌ போன்ற 
உட்பிரிவுகளும்‌ இருந்தமை தெரியவருகின்றன. இவை 
யனைத்தும்‌ பாண்டியர்கள்‌, சோழர்கள்‌ பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ ஆய பேரரசுகளின்‌ கரல நிலையாகும்‌. 


எனினும்‌, இவை மதுரை-திருச்சி நாயக்க மன்னார்களது 
ஆட்சியில்‌ பெரிதும்‌ மாறுதல்‌ பெற்றன. இதற்கு 
அவர்கள்‌ தங்களது பூர்வீக நா.டஈன.. வடுகர்‌... மாநில த்‌ 
தில்‌ அப்பொழுது தடைமுறையில்‌இருந்த அமர நாயக்க 
மூறையான பாளையக்காரர்‌ முறை நிர்வாகத்தை 
பாண்டிய நாட்டில்‌ புகுத்தி கடைப்பிடித்தது. காரண 
மாகும்‌. இதன்‌ விளைவாக தென்பாண்டிச்‌ சமை 
எழுபத்தியிரண்டு பாளையப்பட்டுக்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு, பெரும்‌ நிலக்கிழார்கள்‌, குறிப்பிடப்பட்ட 
எல்லைக்குட்பட்ட பாளையப்‌ பகுதிகளின்‌ தலைவர்களாக 
தியமனம்‌ செய்யப்பட்டனர்‌. 





சீர்மை என்ற பெரும்‌ பிரிவில்‌ இத்தப்‌ பாளையங்களு 
சமுத்திரம்‌, மஜோரா, பட்டி என்ற உட்பிரிவுகளும்‌ 
இருந்தன. ௫. பி, 17786 இல்‌ நாயக்க வழியினர து 
ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது. இதையடுத்து தென்‌ 
மாநிலம்‌ அனைத்தையும்‌ உரிமை கொண்டாடிய 
ஆற்காட்டு நவாபுகளின்‌ ஆட்சியின்‌ போதும்‌, பின்னர்‌ 
அவர்களிடமிருந்து 'ஆட்சிப்‌ பொறுப்பை 'ஏற்றுக்‌ 
கொண்ட கிழக்கு இந்தியக்‌ கும்பெனியாரது நிர்வாகத்‌ 
தின்‌ போதும்‌, நாயக்க மன்னர்களது ஆட்சியின்‌ 
போதும்‌ இந்திலப்‌ பிரிவுகள்‌ நீடித்‌ தன. 


ட்‌ 





பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ தெற்கு 
மாவட்டங்களைச்‌ சேர்ந்த பாளையங்களில்‌ அமைதி 
யின்கை, புரட்சிப்போக்கு, அந்திய எதிர்ப்பு அதிகரித்‌ 
தன. இதன்‌ காரணமாக கும்பெனியார்‌ வஞ்சகமான, 
மிருகத்தனமான அடக்குமுறைகளைக்‌ கையாண்டு 
பாளையங்களின்‌ கிளர்ச்சளை அடக்கி ஓடுக்கினார்கள்‌ . 
|கூடவே ஆட்டப்‌ பிரிவுகளை மஈற்றி ஜில்லா, தாலுகா, 
கஸ்பா என்பன போன்ற பிரிவுகளையும்‌, அவற்றின்‌ 
மேலாளராக கும்பெனியாரே தங்கள்‌ நஈட்டவர.ரன 
பரங்கிக்‌ கலைக்டர்களையும்‌ நியமனம்‌ செய்தனர்‌. 
அவர்களுக்கு உதவியாக ஜமீன்‌, தார்கள்‌ என்ற புதுவகை 
யான நிலப்‌ பிரபுக்களையும்‌ உருவாக்கினர்‌. 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தைப்‌ பொறுத்தவரை.பில்‌ 
இங்கு தன்னாட்சி செய்த சேதுபதிகள்‌, 
முத்துக்கருஷ்ணப்ப நாயக்க மன்னார்‌ காலம்‌ முதல்‌ 
பாளையக்காரார்களில்‌ தலைமை பூண்டவர்களாக இருந்து 
வந்தனர்‌. இவர்களது ஆட்சிப்‌ பகுதி மறவர்‌ சமை 
என்றும்‌, சேதுநாடு என்றும்‌ வழங்கப்‌ பெற்றது. 


இ. பி. 7795 இல்‌ ஆற்காட்டு நவாப்பிடமிருந்து உடன்‌ 
படிக்கை ஒன்றின்மூலம்‌, இந்தப்‌ பகுதியிலும்‌ இணைந்த 
தென்மாநிலத்திலும்‌ மேலாதிக்கத்தைப்‌ ௦ பற்ற 
கும்பெனியரர்‌ தங்களுக்கு எதிரான தடவடிக்கைகளில்‌ 
இராமநாதபுரம்‌, சிவகங்கை மன்னர்கள்‌ ஈடுபட்டதை 
முறியடித்ததுடன்‌, அவர்களது ஆளுகைப்‌ பகுஇகளை 
ஜமீன்‌ தாரிகளாக மாற்றியமைத்தனர்‌. 


இதன்படி. தங்களுக்கு ஆண்டுதோறும்‌ குறிப்பிட்ட 
தொகையை கப்பமாகச்‌ செலுத்தும்‌ அரச வழியினரை 
சிவகங்கையில்‌ 7807.லும்‌, இராமநாதபுரத்தில்‌ “7804 
௮ம்‌ ஜமீன்தார்களாக தியமனம்செய்தனர்‌. இதற்காக 


4 





2874 இல்‌ நிலங்களை மேனாட்டுமுறையில்‌. அளத்த 
கணிக்கும்‌ சர்வே முறையைப்‌ புகுத்தினர்‌. இந்த 
அடிப்படையில்‌ விளைநிலங்களின்‌ விளைச்சல்‌ மதிப்பை, 
கணக்கிட்டு கப்பத்தொகையை (**பேஷ்‌ட௫ஷ்‌””) அளவு 
செய்தனர்‌. 


இந்தக்‌ கப்பத்ததொகையை முறையாக வசூலிக்கவும்‌, 
இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள ஜமீன்தார்களது வழிவழி 
உரிமை, குடிமக்களது அனுபவ கரிமை மற்றும்‌ 
சொத்து, குற்ற இயல்‌ வழக்குகளை விசாரித்து முடிவு 
செய்யவும்‌ ஜில்லா கலைக்டர்‌ பதவிகளும்‌, மாவட்ட 
முன்சிப்‌ மன்றங்களும்‌ கும்பெபெனியாரா£ல்‌ 
ஏற்படுத்தப்பட்டன 


இதனடிப்படையில்‌ நிர்வாக அமைப்பைச்‌ சீராக்கும்‌) 
தோக்கத்துடன்‌ -இருநெல்வேலி மாவட்டத்திலிருந்‌ து) 
காத்தூர்‌, ஸ்ரீவில்லிப்புத்தரர்‌ வட்டங்களைபும்‌, மதுரை! 
மாவட்டத்திலிருந்து திருப்புக்கரர்‌ வட்டத்தையும்‌ 
பிரித்து மறவர்‌ சமையுடன்‌ இணைத்து இன்றைய 
இராமநாதபுரம்‌ மாவட்டத்தை ஜூன்‌ 1, 1910 இல்‌ 
(6. 6. 399 8௦/௦௩ப௨ 02504 23-5-1910) ஏற்படுத்தினர்‌. 
மதுரையை இதனது தாற்காலிகத்‌ தலைநகராகவும்‌! 
ஒஅமைத்தனார்‌ 


இம்மாவட்டத்திற்கு இயற்கையின்‌ இன்னருங்‌ கொடை 
யாக விளங்குவது **தமிழ்க்கண்டதோர்‌-- வைகை”* 
ஆறாகும்‌. மதுரையை வளமுறச்‌ செய்துவிட்டு வங்கக்‌ 
கடல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ வழியில்‌ மாவட்டத்தின்‌ 
வடகிழக்குப்‌ பகுதி நிலங்களை வைகை நஞ்சையாக 
மாற்றி வளஞ்சேர்க்கறது. இது தவிர விரிசுழி ஆறு; 
அரிசிலை ஆறு, மணிமுத்தாறு, கோட்டைக்கரை ஆறு, 
குண்டாறுடி மலட்டாறு, வைப்பாறு, பாலாறு,. 


5 





அர்ஜூனா நதி, பாம்பாறு, மணிமுத்தாறு, போன்ற 
பல சிற்றாறுகளும்‌ இத்த மாவட்ட த்தில்‌ பாய்கின்றன. 
தென்மேற்கு, வடகிழக்குப்‌ பருவக்‌ காற்றுகளினால்‌ 
பெறுகின்ற பருவமழை இம்மாவட்டத்தின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளிலும்‌ எல்லா ஆண்டுகளிலும்‌ சீராக இருப்ப 
தில்லை. சில ஆண்டுகளில்‌ புயலும்‌ பெருமழையும்‌ 
இருந்துள்ளன. என்றாலும்‌ பெரும்‌ பகுதிகள்‌ வறட்சி 
யாலும்‌, நீர்‌ பற்றாக்‌ குறையாலும்‌ பெரிதும்‌ பாதிக்கப்‌ 
பட்டு பஞ்சக்தைக்‌ தோற்றுவிப்பனவாக இருந்து 
வந்துள்ளன. ட்‌ 


நாடு விடுதலை பெற்று முப்பத்தைந்து ஆண்டுகளாக, 
யூம்‌ இந்த அவலநிலையை மாற்றக்‌ கூடிய இட்டங்கள்‌ 
எதுவும்‌. இதுவரை .நிறைவேற்றப்படவில்லை என்ப து 
மறுக்க முடியாத உண்மை. விளைபொருள்‌ வித்து 
மானியம்‌, விவசாயக்‌..கடன்‌, நீர்ப்பாசனம்‌. கேணி 
குளங்களை ஆழப்படுத்தல்‌, புதுக்கணறு, கால்நடை 
முன்னேற்றம்‌, வைகையாறு சீரமைப்பு ஆய துறை 
களில்‌ கேரடிக்கணக்கான ரூபாய்‌ செலவழிக்கப்‌ 
பட்டுள்ளதாக அரசுதரப்புப்‌ புள்ளி விவரங்கள்‌ 
சுட்டினாலும்‌, இவற்றின்‌ முழுப்பயனும்‌. இந்த 
மண்ணின்‌ மலர்ச்சிக்காக செலவிடப்படவில்லை. இந்த 
உண்மையை இப்பொழுது நடைமுறைப்‌ படுத்தப்பட்டு 
வரும்‌ வறட்சி நிவாரணக்‌ இட்டங்கள்‌ விளக்குகின்றன. 
இந்த விபரங்களை செய்தித்‌ தாள்களிலும்‌, அரசு 
வெளியீடுகளிலும்‌ அடிக்கடி காணமுடிகிறது. 


இவைபோன்று இன்னும்‌ எத்துணையோ விபரங்களை இம்‌ 
மாவட்டத்தின்‌ வரலாறு, விடுதலைப்போர்‌, தொழில்‌. 
முன்னேற்றம்‌, வாழ்க்கை நிலை ஆ௫யவைகளை-எளிதில்‌ 
தெரிந்து கெ எக்‌ கூடியதாக இல்லை. 





இமயமுதல்‌ குமரிவரையிலான பலமொழி பேசும்‌ 
பல்வேறு இனமக்களின்‌ ஒருமைப்‌ ஈட்டு மையமாக 
விளங்குகின்ற இராமேஸ்வரம்‌ ஆலயம்‌ இந்த மாவட்‌ 
டத்தில்‌ உள்ளது. சுற்றிலும்‌ கடல்‌ சூழ்ந்த அங்கு 
சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக எத்துணையோ நூற்‌ 
ருண்டுகளாகச்‌ சிறந்து விளங்கும்‌ உலக அதிசயங்களில்‌ 
ஒன்றான : மூன்றாவது பிரகாரம்‌”” இந்த ஆலயத்தில்‌ 
தான்‌ அமைந்துள்ளது. தங்களது சமய உண்மைகளை 
உணர்த்தி மக்களது ஆதரவைப்‌ பெறுவதற்காக 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ அரபு நாட்டில்‌ இருந்து 
வந்த சுல்தான்‌ சையிது இபுரா௫ூம்‌ ச£தும்‌, பதினேழாம்‌ 
நூற்றாண்டில்‌ போர்ச்சுகலிலிருந்துவந்த ஜான்‌. டி..பிரிட்‌ 
டோவும்‌, தங்களது இரத்தத்தைச்‌ சிந்தி, இன்னுயிர்‌ 
களை வழங்கியதும்‌ இந்த மண்ணில்தான்‌. 


குரங்கேற்றுக்‌ கொள்ளாத கொம்பு உண்டோ. என்று 
சோழனைச்‌ சினந்து வந்த கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பனும்‌, 
எல்லோரும்‌ இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல்‌ 
வேறொன்றும்‌ அறியேன்‌ என்று தன்னடக்கத்துடன்‌ 
வாழ்ந்த தாயுமான அடிகளும்‌ தங்களது மரணத்தைத்‌ 
தழுவிக்‌ கொண்டதும்‌ இந்த மண்ணிலேதான்‌. 
(நாட்டரசன்கோட்டை-இராமதாதபுரம்‌) 


இந்தப்புனித மண்ணின்‌ மகத்துவத்தை, பாரம்பர்யத்‌ 
தைக்‌ காக்க அந்நியரை எதிர்த்து விடுதலை வேள்வியை 
நடத்தி தியாககெளான ஆயிரக்‌ கணக்கான வீர, 
வீராங்கனைகளின்‌ முன்னோடியாக விளங்கி, களபலியான 
கம்‌. மந்தான்‌ கான்சாஇிபும்‌, புரட்சி வீரன்‌ 
முத்துராமலிங்க சேதுபதியும்‌ இந்த மாவட்டத்தின்‌ 
வரலாற்று நாயகர்கள்‌. 1 


ர்க 
௨.௨உ௨உ௨ட௨டூட||।।।।ப। பப்ப ப்‌ 
“வெள்ளையனே வெளியேறு” என்று 1948 ஆகஸ்டில்‌ 
இத்தியா முழுவதும்‌ குரல்கொடுத்த பொழுது, 
வெள்ளை ஏகாதிபத்தியத்துடன்‌ நேரடி மோதலை, இந்த 
மாவட்ட மக்கள்தான்‌ தேவகோட்டை, திருவாடானை 
மற்றும்‌ பூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில்‌ தொடுத்து 
விழுப்புண்‌ பெற்றனர்‌. விடுதலைக்குப்‌ பின்னரும்‌ 
உரிமை வேண்டி இம்மாவட்ட மக்கள்‌ செய்த 
போராட்டங்கள்‌ மகத்தானவை. வத்திராயிருப்பு 
விவசாயிகள்‌ போராட்டம்‌, கீழப்பசளை இனாம்தார்‌ 
களின்‌ கொடுமையை எதிர்த்துக்‌ கிளர்ச்சி, பரமக்குடி. 
யில்‌ நெசவாளர்‌ போராட்டம்‌ இப்படி எத்‌ 
துணையோ உண்டு. 


இவைபோன்ற சிறப்பான அரசியல்‌ நிகழ்ச்சிகள்‌, 
அதன்‌ விளைவுகள்‌, சமூக நிலையில்‌ ஏற்பட்ட 
மாற்றங்கள்‌, சாதிக்‌ கலவரங்கள்‌, கல்விமேம்பாடு 
போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகள்‌ உள்ளன. பலதுறை 
களிலும்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌, ஆய்வுகளை மேற்‌ 
கொள்ள விரும்பும்‌ பொதுமக்கள்‌ இப்படிப்‌ பலருக்கும்‌ 
பயன்படும்‌ வகையில்‌ இந்தச்‌ சிறுநூல்‌ தொகுக்கப்‌ 
பட்டுள்ளது. காலமின்மை போன்ற காரணங்களினால்‌ 
இந்நூலில்‌ கூடுதலான விவரங்களுக்கு இடமளிக்க 
இயலவில்லை. எனினும்‌ லெனின்‌ சமூக வரலாற்று 
ஆராய்ச்சி நிறுவனம்‌ தொடர்ந்து வெளியிடவிருக்கும்‌ 
பல்வேறு வகையான இத்தகைய ஆராய்ச்சி வெளி 
யீடுகள்‌ இந்தக்‌ குறைகளை நிறைவு செய்யும்‌. 

0 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 6சாழர்கள்‌, 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ முழுமையும்‌ பாண்டிய 
நாட்டின்‌ பகுதியாக விளங்கிய பொழுதிலும்‌ சுமார்‌ 
முன்னூறு ஆண்டுகள்‌ சோழப்‌ பேரரசின்‌ ஆட்டுக்கு 
அடங்கிய நாடாக க. பி. 979 முதல்‌ இருந்து வந்ததை 
வரலாறு வார்ணித்துள்ளது. அப்பொழுது இந்த 
மாவட்டத்தின்‌ வடபகுதி மாஜராஜப்‌ பாண்டிய நாடு 
ராஜேந்திர சோழவளநரடு எனவும்‌, தென்பகுதி 
செம்பி நாடு எனவும்‌ வழங்கப்பட்டது. இதன்‌ நிர்‌ 
வாகத்தை சோம இளவல்கள்‌ **சோம பாண்டியர்‌** 

பட்டத்தை சுமந்து இயக்கி வந்தனர்‌. இவா்‌ 
ல்‌:சிறப்பு,ற்‌.௦ சோழகங்கதேவன்‌; 'சோழுகங்கன்‌. ஆகி 
ஈார்கள்‌ பற்றிய செய்திகளை அருப்புக்கோட்டை கல்‌. 
வட்டிலு பள்ளிமடம்‌ கல்வெட்டிலும்‌ இருந்து 
தெரிந்து கொள்ள முடிகிறது. 









மேலும்‌ ராஜாஜ சோழனது கல்வெட்டுக்கள்‌ எதிர்‌ 
கோட்டையிலும்‌ (கி. பி. 7007) ிருச்சுழியிலும்‌ 
(கி.பி. 997) இருப்புத்தூரிலும்‌ (கி.பி, 7073) உள்ளன... 
சதேோழப்‌ பேரரசன்‌ பெருமைக்குரிய இன்னொரு 
பேரரசனான மூன்றாம்‌ குலோத்துங்க சோம தேவனது 
55-வது ஆட்டி ஆண்டு கல்வெட்டு பிரான்மலையிலும்‌, 
22, 40, 48, 49-வது ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள்‌ 
குன்றக்குடியிலும்‌, 24-வது ஆட்சியாண்டு 'கல்வெட்டு 
பெருங்கருணையிலும்‌, 48-வ, 'துஆட்சியாண்டு கல்வெட்டு 
கோவிலாங்குளத்திலும்‌ கிடைத்துள்ளன. இராமதா த. 
புரம்‌ வட்டம்‌ பெரியபட்டினம்‌ கிராமத்தில்‌ நிகழ்த்திய 
அகழ்வுகளில்‌ -*ர£ஜராஜ சோழன்‌”* ₹-௬ங்க பம்‌. 
தவிர்த்த சோழன்‌”* ஆகியவரா்களது செப்புக்காசுகள்‌” 
கிடைத்துள்ளன. இயை இந்த மாவட்டத்தில்‌ 


ம்ம 





சோழர்களது வலுவான ஆட்சி நடைபெற்றதற்கு 
வரலாற்றுச்‌ சான்றுகளாக உள்ளன. ௫. பி. 7218-ல்‌ 
குலோத்துங்க சோழனது வீழ்ச்சி, பாண்டியர்களது 
இரண்டாவது பேரரசன்‌ எழுச்சியைக்‌ காட்டியது. 
பாண்டியநாடு பழம்‌ பெருமையை எய்தியதுடன்‌ 
பாண்டிய நாட்டின்‌ எல்லைகள்‌ வடக்கே: சோழநாட்டை 
யும்‌ வடுக நாட்டையும்‌, தெற்கே ஈழநாட்டையும்‌ 
மேற்கே வேளுநாட்டையும்‌ உள்ளடக்கியதாக 
விரிந்தன. 


சோழர்கால ஆட்சியின்‌ விளைவாக எழுந்த சிற்றூர்கள்‌ 
சோழர்கள்‌ பெயரால்‌ நிலைப்பெற்று இன்றும்‌ வழக்கில்‌ 
இருத்து வருகின்றன. குறிப்பாக, சோழவந்தான்‌. 
(சிவகங்கைவட்டம்‌) சோழந்தரர்‌ (தருவாடனைவட்டம்‌) 
சோழபுரம்‌ மராரஜப்ரளையம்‌ வட்டம்‌, சிவகங்கை 
வட்டம்‌) சோழன்குளம்‌ (மானாமதுரை வட்டம்‌ 
இராமேஸ்வரம்‌ வட்டம்‌) சோழமுடி, சேோழக்‌, 
கோட்டை (சிவகங்கை வட்டம்‌) சோழப்பெரியான்‌. 
சோழியக்குடி. (திருவாடனை வட்டம்‌) சோழகன்பட்டி 
(ிருப்புத்தார்‌ வட்டம்‌) ஆகியவை அத்த இற்றூர்‌ 
களிலும்‌, இராமதாதபுரம்‌ வடக்கில்‌ உள்ள தேவிப்‌ 
பட்டினம்‌ ராஜராஜ சோழனது இல்லக்கிழத்தியான 
லோகமகா தேவியின்‌ நினைவாக அமைக்கப்பட்ட 
ஊராகும்‌. உலகமகா தேவிப்பட்டினம்‌ என்பது தான்‌ 
நாள்டையில்‌ வழக்கில்‌, பகுதி மறைந்து தேவிப்‌ 
பட்டினம்‌ என வழங்கி வருகிறது. இதைத்‌ தவிர 
சோழர்களது வெற்றிப்‌ பெயா்களான கங்கை 
கொண்டான்‌ (பரமக்குடி வட்டம்‌) கடாரம்‌ கொண்‌ 
டான்‌ (முகவை வட்டம்‌) 'வீரசோழன்‌ (அருப்புக்‌ 
கோட்டை) கோதண்டராமன்‌ பட்டணம்‌ (முது 
குளத்தூர்‌ வட்டம்‌) செம்பியக்குடி (பரமக்குடி, மூது 
குளத்தூர்‌, திருவாடனை வட்டம்‌) ஆகியவை ஊர்களின்‌. 


32 





பெயர்களாக அமைந்து சோம மன்னர்களது வீர 
வரலாற்றை மட்டுமல்லாம்ல்‌ இந்த மாவட்டத்தில்‌ 
அவர்களது ஆட்சி நிலைபெற்று இருந்ததையும்‌ தமக்கு 
இன்றும்‌ நினைஷூட்டுவனவாக இருக்கின்றன. ழ்‌ 


சமணர்கள்‌ 


வன னன ன ன கை வை வை கக வை க கை கையை ச மையை யை வ வை வையை வை வை 


இத்தியத்‌ துணைக்கண்டத்தின்‌ மிகப்பமமையானசமயங் 
களில்‌ சமணமும்‌ ஒன்றாகும்‌. ஆனால்‌, இச்சமயம்‌ 
தமிழகத்தில்‌ சங்க காலத்திற்குச்‌ சற்று முன்னதாக 
தமிழக மக்களால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. ஏழாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தேவாரம்‌ பாடிய மூவா்‌ 
களினால்‌ சைவம்‌ தழைத்து எழுத்தபொழுது சமணம்‌ 
தாழ்ந்தது. தேவாரப்‌ பகுதிகளில்‌ குறிப்பாக 
ஈம்பந்தரது பதிகங்களின்‌ கடைப்‌ பாசுரம்‌ சமணர்‌ 
களைச்சாடி பாடப்பட்டுள்ளது. மேலும்‌ அவர்களது 
எளிய வாழ்க்கை, உணவு, உடை, இத்து வேதத்தையும்‌ 
வேள்வியையும்‌ மறுக்கும்‌ மனப்பாங்கு போன்றவை 
களை இந்தப்‌ பதிகங்களிலிருந்து புரிந்து கொள்ள 
மடிகிறது. ்‌ 


ஈமணர்களைத்‌ தமிழ்‌ இலக்கங்கள்‌ அருகர்‌, அமணர்‌, 
சாக்கியர்‌, ஆருகதர்‌ எனப்‌ பலவாருகக்‌ குறிப்பிடு 
கின்றன. பதினென்கழ்க்‌ கணக்கு நூல்களில்‌ 
ிீலவற்றை சமணத்துறவிகள்‌ தான்‌ பாடியுள்ளனர்‌. 
ஐம்பெருங்‌ காப்பியங்களில்‌ ஒன்றான மணிமேகலையைப்‌ 
ரடியப்‌. பெரும்புலவர்‌ சாத்தனார்‌ சமண தெறியைச்‌ 
ஈர்த்தவர்‌. 


72) 





அருமைக்‌ தமிழையும்‌, அருக நெறியையும்‌ போதித்த) 
இவர்கள்‌ கடிகைகளையும்‌ பள்ளிகளையும்‌ மடங்களையும்‌ 
பல இடங்களில்‌ நிறுவினர்‌. அவற்றின்‌ வளர்ச்சிக்கு 
சோழபாண்டிய மன்னர்கள்‌ பல ஊர்களை இழையிலி 
யாக வழங்கள்‌. அவை பள்ளிச்‌ சந்தம்‌ என 
வழங்கப்பட்டன. ்‌ 


தமது மாவட்டத்தில்‌ இவை மிகுியாக பருத்இிக்குடி 
தாட்டிலும்‌, வேம்பு வளநாட்‌்டிலும்‌ அமைந்து 
இயங்கின. இன்றைய கமுதி, அருப்புக்‌ 
கோட்டை, கிரூச்ஈ:நி வட்டங்களே அந்தப்‌ பகுதிகள்‌. , 
எட்டாம்‌ நூற்றண்டைய பள்ளி மடம்‌” கல்வெட்டு 
இத்த உண்மையை உணர்த்துகிறது. அனல்‌ வாதத்‌ 
திலும்‌, புனல்‌ வாதத்திலும்‌ சம்பந்தரிடம்‌ தோல்வி 
யுற்ற சமணர்கள்‌ மதுரைக்குப்‌ பிறகு அடுத்த புகலிட 
மாக. இப்ப்குஇயில்‌ குடியேறியிருக்க: வேண்டும்‌. 'அவர்‌ 
களுக்கு பாண்டியன்‌ மாறஞ்சடைபன்‌ தக்க.உதவிகளை 
வழங்கினான்‌. 


கோவிலாங்குளத்தில்‌ உள்ள இன்னொரு கல்வெட்டி 
லிருந்து இப்பகுதி சமணத்துறவிகளும்‌ மகாவிரதினி. 
ஞூம்‌ விரும்பி வாழ்ந்த பகுதியாக விளங்கியது 
தெரிகிறது. இதனைப்போன்று இம்மா வட்டதின்‌ வட 
கிழக்குப்‌ பகுதியும்‌ ௮ர௬க சமயத்திற்கு ஆதரவு தந்த 
தாகத்‌ தெரிகிறது. இளையான்குடி, ஆனந்தூர்‌, 
அனுமத்தக்குடி , திருக்களாக்குடி, பிரான்‌ மலை 
கழப்பனையூர்‌, ஆூயே இற்றூர்களில்‌ காட்யளிக்கும்‌ 
சமணக்‌ துறவிகளது கல்‌ திருமேனிகள்‌ இந்த 
உண்மையை உறுஇப்படுத்துகறது. ௪ (சை) னங்குடி., 
௪ (சை) னமங்கலம்‌, சாத்தப்பள்ளி. சாத்தனூர்‌ 
சாத்தன்குளம்‌, சாத்தமங்கலம்‌, அச்சன்‌ குளம்‌, 
அச்சன்குடி, : அறப்போது, நாகணி, நாகனேந்தல்‌, 


22 





விளக்கனேந்தல்‌, குணங்குடி, குணபதிமங்கலம்‌ ஆகிய 
ஊர்களும்‌ சமணர்களது குடியேற்றங்கள்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை, ன்‌ 

்‌ “இ: 


இராமலிங்க விலாசம்‌ 





சேது 'வேந்தர்களில்‌ மிகவும்‌ சிறப்புற்று விளங்கயூ 
இழவன்‌ . சேதுபதி (7675-7770) யின்‌. ஆட்சியில்‌ 
இராமநாதபுரம்‌ கோட்டை சேதுதாட்டின்‌ கலைதகராக 
மாற்றம்‌ பெற்றது. இதன்‌ பின்னார்‌ இக்கோட்டையின்‌ 
உட்புறத்தில்‌ அரசரது:இருக்கைக்கு-ஏற்ற மாளிகைகள்‌" 
?நிர்மாணிக்கப்பட்டன. அவற்றில்‌ ஒன்று, தான்‌' இராம 
"லிங்க விலாசம்‌ அரண்மனை. 






,தண்டமிழ்க்‌ காவலர்களாக விளங்கிய சேதுபதிகளது 
அவைக்களமாகவும்‌, ஆடம்பர இல்லமாசவும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட்‌ காரணத்தினால்‌, இந்த மாளிகையின்‌ 
உட்புறம்‌, வண்ண ஓவியங்களால்‌ அழகு படுத்தப்‌ 
பட்டன. ஓவியக்‌ கலைக்கும்‌ வரலாற்றியலுக்கும்‌ 
பெருமை தரும்‌ ஓவியங்கள்‌ அங்கு க௭ணப்‌ படுகின்‌ றன _ 
குஞ்சை மன்னருக்கும்‌, சேதுபதிக்கும்‌ நடந்த போரைச்‌ 
சித்தரிக்கும்‌ ஓவியம்‌, ஆடற்கலையை மன்னார்‌ பல்வேறு 
உடையணிந்த நிலையில்‌ கண்டு மகிழும்‌ ஓவியங்கள்‌, 
சேதுபதி மூன்று ஆங்கிலேயர்களை வரவேற்கும்‌ ஓவியம்‌ 
மற்றும்‌ இராமாயணம்‌, பகவத்கீதை இவற்றை 
விளக்கும்‌ காட்சிகளும்‌, சைவ வைணவ இலக்கியங்‌ 
களைச்‌ சித்தரிக்கும்‌ ஓவியக்‌ காட்சிகளும்‌ இராமலிங்க 
,விலாச.த்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


ர்க்‌ 


இன்று, அவற்றின்‌ பெரும்‌ பகுதி காலத்தின்‌ சீரழிவிற்கு 
இலக்காகி இருந்தாலும்‌ ஒரு பகுதி இநநூற்று ஐம்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னரும்‌ ஏற்ற:நித எழிலுடன்‌ 
காட்சியளிக்கன்றன. மேற்குறிப்பிட்ட ஓயி.யங்களே௱டு 
மன்னரது மகுடாபிஷேகம்‌, மனங்கவரும்‌ களியாட்‌ 
டங்கள்‌, அந்தப்புர கேளிக்கைகள்‌, இறைபளிக்கும்‌ 
காட்சிகள்‌, போன்ற பல ஓவியங்கள்‌ வண்ணக்‌ கலவை 
யில்‌ வழங்கப்‌ பட்டுள்ளன. 

கிழவன்‌ சேதுபதியும்‌ அவரையடுத்து அரிபாணைஏறிய 
விஜய ரகுநாத சேது: /இ.பும்‌ (1770-37) குமாரழத்து 
விஜய ரகுநாத .சேதுபதியும்‌ கொண்டிருந்த கலை 
உள்ளந்தான்‌ இராமலிங்க விலாசம்‌ கலைப்‌ பேமை 
யாக காட்சியளிக்கக்‌ காரணமாக இருந்துள்ளது. 
இம்மர்விகை, கலைக்கூடமாக மட்டுமல்லாது, கலைஞர்‌ 
களும்‌, புலவர்களும்‌ தங்களது தன்னேபில்லாத 
'திறனுக்குத்‌ தக்க பரிசில்‌ பெறும்‌ முத்திரைக்‌ கூடமாக 
வும்‌ விளங்கி வந்துள்ளது. அ.ஃ்டாவதானம்‌, 
சதாவதானம்‌, சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்கள்‌, 
மீர்‌ சவ்வாது கவிராயர்‌; மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, 
வித்வான்‌ ரா. ராகவ ஐயங்கார்‌, மகோபாத்யாய 
உ. வேவ. சாமினாதைய்யர்‌ , சலேடைடப்புலி 
பிச்சுவையர்‌, சூரியநாராயண சாஸ்திரியார்‌, (பரிதி 
மாற்‌ கலைஞர்‌) போன்ற மிகப்பெரும்‌ புலவர்களும்‌, 
பட்டணம்‌ சுப்பிரமணிய ஐயர்‌, மகாவைத்யநா தஜயர்‌, 
மைசூர்‌ சேஷண்ணா, பூச்சி ஸ்ரீநிவாச ஐயங்கார்‌, வீணை 
தனம்மாள்‌, வயலின்‌ செளடய்யா போன்ற கலை 
மேதைகளும்‌ தங்கள்‌: கலை வண்ணத்தைக்‌ காட்டி, 
பரிசிலும்‌ பெருமையும்‌ பெற்ற ஒப்பற்ற இடந்தான்‌ 
இம்மாளிகை .- 


மற்றுமொரு சிறப்பான செய்தியும்‌ இதக்‌ னோட தொடர்பு 
கொண்டுள்ளது. பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்‌ 


க 





பகுதியில்‌ கும்பெனியாருக்கு பணிந்து வாழவிரும்பாத 
தென்பாண்டி. நாட்டு பாளையக்காரர்கள்‌ ஆதிக்க 
உணர்வைக்களைந்து அந்நியரை எதிர்த்துப்‌ போராடும்‌ 
நிலைக்கு வந்தனர்‌. அவர்களை ஓரணியில்‌ திரட்டிவந்த 
'பாஞ்சாலங்குறிச்சி பாளைக்காரார்‌ கட்டப்‌ பொம்மு 
நாயக்கர்‌, கலெக்டர்‌ ஜாக்ஸனின்‌ கட்டளைக்கிணங்க 
7798-இல்‌ இந்த மாளிகையில்‌தான்‌ அவரைச்‌ சந்தித்‌ 
தார்‌. கட்டபொம்முவின்‌ இறுதி .வாழ்க்கையான 
இரண்டாண்டு போராட்டமே இங்கிருந்து தான்‌ 
துவங்கியது எனக்கொள்வதுதான்‌ மிகப்பொருத்த 
மானதாகும்‌. ௦ 


பலவகையிலும்‌ சிறப்புற்று விளங்கும்‌ இந்‌ த அரண்மனை 
காலமெல்லாம்‌ தமிழுணர்வையும்‌, வீரவரலாற்றையும்‌ -- 
இளஞ்சந்ததியினருக்கு வாரிவழங்கும்‌ நினைவு மைய 
மாக விளங்க வேண்டுமென்பதற்காக இந்த அரண்‌ 
மனையை தமிழக அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறை 
யினர்‌ 7978 முதல்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ ஏற்று 
பராமரித்து வருகின்றனர்‌. 


இராமேஸ்வரம்‌ நீவ ்‌ 


இராமதாதபுரம்‌ சேதுபதி மன்னர்களது சிறப்பான 
திருப்பணிகள்‌ காரணமாக கட்ந்த ஆறு நூற்றாண்டு 
களுக்கு மேலாக இந்திய நாட்டின்‌ திருத்தலங்களில்‌ 
முதன்மை பெற்று விளங்குவது இராமேஸ்வரம்‌ திருக்‌ 
கோயிலாகும்‌. இந்த ஆலயத்தைப்‌ பலவகையிலும்‌ 
விரிவுபடுத்தி அமைத்தவர்களும்‌ அந்‌.த மன்னர்களே. 


76 
இத்த ஆலயத்தின்‌ அன்றாடக்‌ கட்டளைகள்‌ முதல்‌ 
ஆண்டு கோறும்‌ நடைபெறும்‌ திருவிழாக்கள்‌ வரை, 
மூறையாக காலமெல்லாம்‌ நடந்தேற, அணியும்‌ 
மணியும்‌, பொன்னும்‌ பொருளும்‌ அள்ளி அள்ளி வழங்‌- 
இயதுடன்‌, ஐம்பத்து ஏழு ஊர்களையும்‌ சர்வமான்ய 
மாக வழங்கினார்கள்‌ . 


கடல்‌ நடுவில்‌ அமைந்துள்ள இராமேஸ்வரம்‌ தீவில்‌ 
காலத்தையும்‌ கற்பனையையும்‌ கடத்து நிற்கும்‌ 
கட்டுமானங்களை இத்த ஆலயத்தில்‌ அமைத்து, உலக 
அதிசயங்களில்‌ ஒன்றாக மூன்றாம்‌ பிரகாரத்தையும்‌ 
அமைத்துள்ளனர்‌. கோயிலின்‌ கருவஹையை ஒட்டிய 
வாறு இரண்டு சுற்றால மண்டபங்கள்‌ இருந்தாலும்‌, 
'இந்த ஆலயத்தின்‌ கட்டுமானங்கள்‌ அனைத்தையும்‌, 
உள்ளடக்கியவாறு, கட்டுமானத்திற்கு முத்தாய்ப்பாக 
விளங்குவது மூன்றாம்‌ பிரகாரம்‌தான்‌. இக்கோவிலின்‌ 
பெரும்‌ பகுதி 72- 76 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ கட்டப்‌ 
பட்டது. கி. பி. 7474 வாக்கில்‌ இராமேஸ்வரம்‌ திருக்‌ 
கோயிலில்‌ உடையான்‌ சேதுபதியின்‌ ஆலயத்திருப்‌பணி 
துவங்கியது. இதன்‌ கற்கள்‌ இலங்கையிலுள்ள திரி 
கோணமலை என்ற இடத்தில்‌ உருவாக்கக்‌ கொண்டு 
வரப்பட்டன என்று கூறப்படுகிறது. ்‌ 


கிழமேலாக 695 அடி நீளமும்‌, கதென்வடலாக 450 
அடி நீளமும்‌ கொண்ட சதுரவடிவில்‌ 7720 அழகான 
கற்றூண்கள்‌ நிறுத்தி, அழகு சேர்க்கப்பட்டுள்ளது 
இந்த மூன்றாம்‌ பிரகாரம்‌. இந்தப்‌ பிரகாரத்இன்‌ ஓர்‌ 
இடத்திலிருந்து மற்றொரு மூலையைப்‌ பார்க்கும்‌ 
பொழுது, அந்த இடம்‌ கண்ணாடிச்‌ சட்டத்திற்குள்‌ 
பொருத்தப்பட்டுள்ள சித்திரம்‌ போன்று ஒரே௮ளவுளன்‌. 
ள.தாகவும்‌, அழகாகவும்‌ காட்சியளிக்கும்‌ தோற்றத்தில்‌ 
அமைந்துள்ள து. 


77 





அழகுக்‌ காவியமாக விளங்கும்‌ இத்த அமைப்பைத்‌ 
திட்டமிட்டுச்‌ செயல்படுத்த மூனைந்தவர்‌ விஜய 
ரகுநாத சேதுபதியாவர்‌. ஆனால்‌, முப்பது” ஆண்டுகள்‌ 
தொடர்ந்த இந்த கட்டுமானப்பணி முத்துராம 
லிங்க சேதுபதியின்‌ ஆட்சிக்‌ காலமாகிய 7769இல்‌ 
நிறைவு பெற்றது. 


இத்தலம்‌ இந்துக்களுக்கு மட்டுமல்லாது இஸ்லரா- 
மியார்களுக்கும்‌ கூட புனிதத்‌ தலமாக விளங்குகிறது. 
மனித இனத்தின்‌ ஆதிபிதாவாக இஸ்லாமியர்களால்‌ 
கருதப்படும்‌ ஆதம்‌ நபியின்‌ மக்களான அபில்‌, 
காபில்‌ ஆகிய இருவரது அடக்க இடங்களும்‌ 
இராமேஸ்வரம்‌ ரயில்‌ நிலையத்திற்கு அண்மையில்‌ 
அமைந்துள்ளன. 


ூலலிப்‌. பேரரசன்‌ அலாவுஇன்‌ இல்ஜியின்‌ தளபதி : 
மாலிக்காபூர்‌, சுந்தரபாண்டியனது விருப்பத்தின்‌ 
பேரில்‌ பாண்டிய நாட்டில்‌ படையெடுத்து, இறுதிக்‌ 
கட்டமாக இராமேஸ்வரத்திற்கு 7877இல்‌ வந்தார்‌. 


இத்தலத்தை வழிபட இன்று இந்தியாவின்‌ பல 
பகுதிகளினின்றும்‌ பயணிகள்‌ வருகின்றனர்‌. ஆனால்‌ 
ப சாலைவசதி இல்லாத அநத்நாளிலேயே விஜயநகரப்‌ 
பேரரசர்களான கிருஷ்ணதேவராயர்‌, க. பி. 7519 
அம்‌ அடுத்து அச்சுதராயரும்‌ இங்கு தங்கள்‌ 
குடும்பத்தினருடன்‌ வருகை தந்து பல்வேறு அறத 
செயல்களை மேற்கொண்டனர்‌. 


இவ்வரசர்களுக்கும்‌ முன்னதாக விஜயநகர மகா 
மண்டலேசுவரர்கள்‌ இராமேஸ்வரம்‌ திருக்கோயி 
அக்கு வருகை தந்துள்ளனர்‌. 


28) 


2. சாளுவ நரூம்மன்‌ க. பி, 7483: 

2. நரஸ நாயக்கன்‌ கி. பி. 7499 

2. சளுக்க ராஜூ திருமலை ௫. பி. 7524 
இதிகாசத்தோடு தொடர்பு கொண்ட திருத்தலமாக 
இவ்வூர்‌ இகழ்வது ஒருபுறமிருக்க, மதுரை இருமலை 
நாயக்க மன்னர்‌ இங்கு ஒரு தேவாலயம்‌ கட்டவும்‌ 
பாம்பனுக்கும்‌ கொண்டிக்கு மிடையே ஏழு கோயில்‌ 
கள்‌ கட்டவும்‌ இ.பி. 7622 இல்‌ அனுமதி கொடுத்தார்‌. 
அமெரிக்காவில்‌ உள்ள சிக்காகோ நகரில்‌ 7894 இல்‌ 
அனைத்துலக சமயங்களின்‌ மாநாட்டில்‌ இத்து, 
சமயப்‌ பிரதிநிதியாக சுவாமி வீவேகானந்தர்‌ கலந்து 
கொண்டார்‌. சேதுபதி மன்னரின்‌ பொருளா தாறு 
உதவியோடு அமெரிக்கப்‌ பயணத்தை முடித்துத்‌ 
திரும்பிய சுவாமிகள்‌ 87-7.1897 இல்‌ சேதுமன்னரின்‌. 
துறைமுகம்ரசிய பாம்பனில்‌ கரை இறங்கி இராமேஸ்‌ 
வரம்‌ சென்றார்‌. * சிறப்பானதொரு வரவேற்புக்குட்‌ 
பின்னர்‌, சுவாமிகளை ஒரு சிறிய கைவண்டியில்‌ 
அமரச்‌ செய்து தாமே அவ்வண்டியை இழுத்தவாற: 
திருக்கோயிலுக்கு பாஸ்கரசேதுபதி மன்னர்‌ அழைத்து. 
சென்றார்‌. 


7927 ஜனவரி 87 ஆம்‌ தேதி இராமேஸ்வரம்‌ திருக்‌ 
கோயில்‌ குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. 
2966 இல்‌ இந்திய வம்சாவளியினரை இங்கு 


கொணர ஏதுவாக துறைமுக வசதி ஏற்படுத்தப்‌ 
பட்டது. 


இராமேஸ்வரம்‌ ஆல்யத்திற்கு வருகை .புரித்தவர்‌ 
களில்‌ முக்கியமானவர்கள்‌: க்‌ 


3... இத்திய ஜனாதிபதி ராஜேந்திரப்‌ பிரசாத்‌ 
2.  இந்தியஜனாதிபதி சர்வபள்ளி இராதாகிருஷ்ணன்‌ 


19 


இத்திய ஐனாதிபதி வி.வி.கிரிகுடும்பத்துடன்‌) 
இந்தியப்‌ பிரதமா்‌ லால்பகதுரர்‌ சாஸ்திரி 
இந்தியப்‌ பிரதமர்‌ இந்திரா காந்தி 

தேபாள மன்னர்‌ வீரேந்திரா(குடும்பத்துடன்‌) 
காஷ்மீர்‌ மன்னர்‌ கரண்சிங்குடும்பத்துடன்‌) 
மைசூர்‌ மன்னர்‌ ஜெயசாமராஜ உடையார்‌ 


0:39 மட ஷே 


இராமேஸ்வரத்தை அடுத்துள்ள ஏகாந்த இர௱ஈமர்‌ 
ஆலயத்திற்கு வருகை தந்த இராமநாத உபாசகரும்‌ 
சாகித்ய கார்த்தாவுமான தியாகையா்‌ அங்குள்ள 
இராமனது திருக்கோலத்தில்‌ ஈடுபட்டு இருதெலுங்கு 
்‌ எர்த்தனைகளைப்‌ பாடினார்‌. அவற்றின்‌ பொருளும்‌ 
பாவனையும்‌ இராமனை. நேரில்‌ சுண்டு உருக்கமாக 
:- உரையாடுவது போல. உள்ளன. 4 


பார்பனர்‌ கால்வாய்‌ 
தடட ட பப அவிட்ட ட்ட ட பர ர ட படம்‌ 


இத்தியத்‌ துணைக்கண்டத்தில்‌ தென்கோடியில்‌, இராம 
தாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ : சேர்ந்த பகுத இராமேஸ்‌ 
வரம்‌ தீவு, இன்று தீவாக இருக்கும்‌ இத்‌£வு, ஏறத்‌. தாழ 
ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ பாம்பன்‌, மண்டபம்‌ 
போன்ற பகுதிகளுடன்‌ பாறைகளால்‌ இணைக்கப்‌ 
பட்டிருந்தது. 

கி. பி. 7770 இல்‌ இலங்கையிலிருந்து இராமேஸ்வரத்‌ ' 
தில்‌ இறங்கிய சிங்களப்‌ பெரும்படை இராமேஸ்வர.த்‌ 


20 





தையும்‌ குந்துகாலையும்‌ கைப்பற்றி, மேற்கு நோக்கி 
வந்து வேதாளை போன்ற இடங்களில்‌ போரிட்ட 
பொழுது பரம்பன்‌ கால்வாயைக்‌ கடந்து வந்ததாக 
இலங்கை வரலாற்றில்‌ குறிப்பு எதுவும்‌ இல்லை. 


இ. பி. 7480 இல்‌ ஏற்பட்ட புயலும்‌ கடற்‌ கொந்தளிப்‌ 
புந்தான்‌ பாம்பன்‌ கால்வாய்‌ ஏற்படக்‌ காரணமாக 
அமைமந்தது. மண்டபத்திற்கும்‌ பாம்பனுக்கும்‌ 
இடைப்பட்ட குறுகலான பகுதி கடலில்‌ அமிழ்த்துமணற்‌ 
பகுதி மறைந்து பாம்பனும்‌ இராமேஸ்வரமும்‌ உள்ள 
பகுதிசிறு தீவாகியது. அடுத்தடுத்து ஏற்பட்ட புயல்‌ 
கள்£ல்‌ இப்ப்குதி இன்றுள்ள 8. 7. இ. மீ. அளவு கடல்‌ 
பகுதியாக மாறிவிட்டது. இதே காலத்தில்‌ தான்‌ 
இன்றைய பாம்பன்‌, 8ழக்கரை, மாரியூர்‌ ஆகிய ஊர்‌ 
களுக்கு எதிரே கடலில்‌ சில மைல்‌ தொலைவில்‌ உள்ள 
பன்னிரண்டு சின்னஞ்சிறு இவுகளும்‌ ஏற்பட்டிருக்க 
வேண்டும்‌. பாம்பனுக்கும்‌ மண்டபத்திற்கும்‌ இடையில்‌ 
உள்ள கடற்பகுதியில்‌ 480 அடி தூரத்தில்‌ ஏற்பட்ட 
இருபாறைத்‌ தொடர்கள்‌ படகுப்‌ பயணத்திற்கு 
இடையூராக இருந்து வந்தது. இது பாம்பன்‌ பார்‌ .என 
அழைக்கப்பட்டது. 


இராமநாதபுரம்‌ சேதிபதி மன்னரால்‌ பாம்பனின்‌ 
ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தவர்‌ தண்டத்தேவர்‌. 
கனது அனுமதியில்லாமல்‌ இராமேஸ்வரம்‌ பயணி. 
களிடம்‌ தீர்வை வசூலித்தது *சிவத்துரோகம்‌*ண என 
முடிவுசெய்து, தனது இரு பெண்களின்‌ கணவர்‌ என்‌ 
பதையும்‌ கருதாது மன்னர்‌ அவருக்கு மரண தண்டனை 
வழங்கினார்‌. இளவரசிகள்‌ இருவரும்‌ இக்குளித்து 
மாண்டனர்‌. பிற்காலத்தில்‌ அப்பெண்களின்‌ நினைவாக 


27 





எழுந்தவைதாம்‌ அக்காள்மடம்‌ தங்கச்சிமடம்‌ என 
வழங்கும்‌ பாம்பனுக்கு அருகிலுள்ள சிற்றூர்களாகும்‌. 


பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌ பாம்பனுக்கு 
வருகைதந்த இராமநாதபுரம்‌ சேதுபதி மன்னார்‌ 
சடைக்கத்தேவரது பொன்னும்‌ மணியும்‌ நிறைந்த 
அங்கியொன்று அங்குள்ள வீரபத்திர சுவாமி கோயில்‌ 
கிணற்றுக்குள்‌ விழுந்து விட்டது. அந்தக்‌ இணற்றுக்‌ 
குள்‌ குதித்து த்தேடி எடுத்துத்‌. தந்‌ த ஒருவருக்கு இந்தப்‌ 
யாறை நிறைந்த பகுதியில்‌ படகுகளைப்‌ பத்திரமாக 
செலுத்தி வந்து கரை சேர்க்கும்‌ உரிமையை வழங்கிய 
தோகத்‌ தெரிகிறது. இத்தகைய பணிமூலம்‌ கிடைத்து 
“வந்த ஊதியத்தை அனுபவித்து வந்த அந்‌,த, வழியின 
ரான. மொல்விமுகம்மது என்பவரது உரிமை 
வெள்ளையர்‌ ஆட்சியின்போது பறிக்கப்பட்டது. இந்த்‌ 
வருவாயை ஆங்கிலேயரே பெற்றுவத்தனர்‌. 


இந்தப்பகுதியில்‌ முத்துக்குளிக்கும்‌ உரிமையை சேதுபதி 


மன்னர்களிடமிருந்து பெறுவதற்கு போர்ச்சுக்கே?) . 


யரும்‌, டச்சுக்காரரும்‌ மேற்கொண்ட முயற்சிகள்‌ 
வரலாற்றில்‌ காணப்படுகின்றன. 


பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ மறவர்‌ சமை 
யில்‌ ஏற்பட்ட புரட்சிகளுக்கு பிரெஞ்சுக்காரர்‌ போன்ற 
அன்னியரது ஆயுதஉதவி கடைப்பதைத்‌ தடைசெய்ய, 
இந்தப்‌ பகுதியை ஆங்கிலேயர்‌ மிகவும்‌ உன்னிப்பாகக்‌ 
கண்காணித்து வந்த செய்தியும்‌ தெரியவருகிறது. 


,பாம்பனில்‌ வெளிநாட்டுக்‌ கப்பல்கள்‌ “கடந்து செல்‌ 
வதைக்‌ கண்காணிக்க படையணி ஒன்றை நிறுவுவதற்கு 
(டச்சு அரசின்‌ தூதுக்குழு 7706 இல்‌ கிழவன்‌ சேதுபதி 
யின்‌ அனுமதியைப்‌ பெற்றது. 


22 





பாண்டிய நாட்டின்‌ ஆதிக்க உரிமையை ஆற்காட்டு 
தவாப்பிடமிருந்து பெற்ற பிரிட்டிஷ்காரர்கள்‌ இ. பி, 
27882 இல்‌ இப்பகுதியில்‌ ஒரு விரிவான ஆய்வு 
மேற்கொண்டனர்‌. இங்குள்ள பாறைகளை வெடி 
வைத்து தகர்த்தும்‌, அவற்றைச்‌ சீர்படுத்தும்‌ 
பணியை 7௪82 இல்‌ நிறைவேற்றினர்‌... மீண்டும்‌ 
2௪87இல்‌ இப்பகுதியை கப்பல்‌ போக்கு வரத்துக்கு 
ஏற்றகாக அமைப்பதற்கான ஆய்வுகளை மேற்‌ 
கொண்டனர்‌. அப்பொழுது வரையப்பட்ட வரை 
படங்கள்‌ முடிவுகளின்படி 7838இல்‌ கால்வாய்‌ 
பகுதியை ஆழமாகவும்‌ . அகலமாகவும்‌ தோண்டும்‌ 
பணி துவக்கப்பட்டது. 


மூன்றாண்டு, காலத்தில்‌ எட்டு: அடி””.ஆழக -காலவா 
யாக மாற்றப்பட்டது. தொடர்ந்து பத்தரை அடி 
ஆழத்திற்குத்‌, . தோண்டும்‌ பணி. 7854இல்‌ மெற்‌ 
கொள்ளப்பட்டு 200டன்‌ நிறையுள்ள கோணிகள்‌ 
செல்லத்தக்கதாக அமைக்கப்பட்டன. ஆனால்‌ 
(இங்குள்ள கழியான நீர்‌ மணல்‌ காரணமாக பெரும்‌ 
நீராவிக்‌ கப்பல்கள்‌ செல்லத்தக்க வகையில்‌ இக்‌ 
கால்வாயை அமைக்க முடியவில்லை. எனினும்‌ 
பதினாங்கு அடி ஆழத்திற்கு 9232அடி நீளத்திற்கு 
80அடி. அகலத்திற்குமாக கால்வாய்‌ மாற்றப்பட்டது. 
7858-59 இல்‌ தமிழகத்தின்‌ தென்கோடி மாவட்‌ 
டங்களைச்‌ சூறையாடிய பெரும்‌ பஞ்சத்திற்குப்‌ 
பயந்து இலங்கைக்குக்‌ கூலியாகச்‌ சென்ற ஒரு 
லட்சத்‌ திற்கும்‌ அதிகமான மக்கள்‌”  படகுகளிலும்‌, 
தோணிகளிலும்‌ இத்தக்‌" கால்வாய்‌ வழியாகவே 
இலங்கை சென்றனர்‌. 

3974இல்‌ இக்கால்வாயின்‌ மீது மண்டபத்தையும்‌ 
பாம்பனையும்‌ இணைத்து ரயில்‌ தொடரும்‌ தொங்கும்‌ 


22 


பாலமும்‌ அமைக்கப்பட்டன. சிறிய கப்பல்கள்‌ செல்‌ 
வதற்கு ஏற்றாற்‌ போல ரயில்‌ தொடருடன்‌ கூடிய 
பாலத்தை இரு பகுதிகளாக மேலே சூரக்கி நிறுத்தி 
வழிவிடும்‌ முறை இன்றும்‌ கையாளப்‌ பட்டு 
வருகிறது. 

௦ 


பூர்பன்‌ கலங்கரை விஎக்கற்‌ 





சகேசோழ மண்டலக்கரையென பன்னெடுங்காலமாக 
வழங்கப்பெற்‌. றுவரும்‌ கிழக்கு கடற்கரை, . இராமநாத 
புரம்‌ மாவட்டத்தின்‌ இயற்கை எல்லையாக அமைத்‌ 
துள்ளது. “மன்னார்‌ வளைகுடா” எனவும்‌” பாக்‌ ஜலசந்தி” 
எனவும்‌ புவியியலார்‌ குறிப்பிடுகின்ற இந்தக்‌ கடற்பகுதி 
கடந்த காலங்களில்‌, பாண்டிய நாட்டின்‌ நுழைபெரும்‌ 
வாயிலாக அமைந்து வெளிதாட்டு உள்நாட்டு வாணிப 
பெருக்கிற்கு உதவியது. 





இந்தக்‌ கடற்கரையில்‌ எழுந்து சிறந்து நிலைத்து 
மறைந்த பட்டினங்கள்‌ பல. கோட்டைப்பட்டினம்‌, 
சுந்தரபாண்டிய பட்டினம்‌, பாசிப்பட்டினம்‌, முத்து 
ராமலிங்க பட்டினம்‌, அம்மா பட்டினம்‌, தொண்டிப்‌ 
பட்டினம்‌, மாவூபரன்பட்டினம்‌, சீவல்லப பட்டினம்‌, 
கலகமாதேவி பட்டினம்‌, முடிவீரன்‌ பட்டினம்‌, 
மரைக்காயர்பட்டினம்‌, பவித்திரமாணிக்கப்‌ பட்டினம்‌, 
நினைத்குது முடித்தான்‌ பட்டினம்‌ என்ற கடல்துறைகள்‌ 


24 


காலத்தின்‌ அழிவுக்கரங்களுக்கு ஆற்றாது சீர்குலைந்த 
விட்டன. இப்பட்டினங்களின்‌ அங்கமாக கலங்கரை 
விளக்கங்கள்‌ நிர்மாணிக்கப்பட்டதற்கான செய்திகள்‌| 
இல்லை. 


ஆனால்‌ ஆங்கிலேயர்‌ ஆற்காட்டு நவாபிடமிருந்து 
இந்தப்‌ பகுதியை 7792 இல்‌ தானம்‌ பெற்றபிறகு, 
தொண்டியிலும்‌ பாம்பனிலும்‌ கல ங்கரை விளக்கங்களை/ 
கட்டுவித்தனர்‌. அந்நரளில்‌ இவை டச்சு, ஆங்கி௨ 
வர்த்தகர்களின்‌ முக்கிய வர்த்தகத்‌ தொடர்பு நிலையங்‌] 
களாகக்‌ கருதப்பட்டு வந்தன. எனினும்‌ தவிர்க்க, 
இயலாத காரணங்களினால்‌ கொண்டியில்‌ இயங்கி 
கலங்கரை. விளக்கம்‌. தொடர்ந்து செயல்படவில்லை 
அதேவேளை பாம்பனில்‌ உள்ளது இன்றளவும்‌ செம்டை, 
யாகச்‌ செயல்பட்டுவருகிறது. 


பாம்பன்‌ தீவின்‌ வடமேற்கு மூலையில்‌ சிதைந்து, 
போன சேதுபதிகளது கோட்டைக்கு அண்மையில்‌ 
இத்தக்‌ கலங்கரை விளக்கம்‌ 7846இல்‌ அமைக்கப்‌, 
பட்டது. கடல்‌ மட்டத்திற்கு மேல்‌ தொன்னூற்று 
நான்கு அடி உயரத்தில்‌ எழுப்பப்பட்டுள்ள இம்‌ 
மண்டபம்‌, ஆகாயத்தில்‌ அறுபத்து ஏழு அடி 
உயரத்தில்‌ நிமிர்ந்து நின்று கம்பீரமாகக்‌ காட்சி 
அளிக்கிறது. அதன்‌ உச்சியிலுள்ள ஒளிவிளக்கு 
நான்கு திசைகளிலும்‌ ஓராயிரம்‌ ௬டர்‌ (வத்தி) 
பிரகாசத்தை அள்ளித்‌ தெளிக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. 
பதினைந்து மைல்‌ -தொலைவிற்குள்‌ நடமாடும்‌ மரக்‌ 
கலங்கள்‌ இதன்‌ ஒளிவீச்சன்‌ உதவியினால்‌ தங்களது 
பயணத்திசையையும்‌, இலக்கையும்‌ உறுஇப்‌ படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. 


24 





காலத்தின்‌ அழிவுக்கரங்களுக்கு ஆத்றாது சீர்குலைந்து 
விட்டன. இப்பட்டினங்களின்‌ அங்கமாக கலங்கரை 
விளக்கங்கள்‌ நிர்மாணிக்கப்பட்டதற்கான செய்திகள்‌ 
இல்லை. 


ஆனால்‌ ஆங்கிலேயர்‌ ஆற்காட்டு நவாபிடமிருந்து 
இத்தப்‌ பகுதியை 7792 இல்‌ தானம்‌ பெற்றபிறகு, 
தொண்டியிலும்‌ பாம்பனிலும்‌ கலங்கரை விளக்கங்களைக்‌ 
கம்டுவித்தனர்‌. அந்நாளில்‌ இவை டச்சு, ஆங்கி 
வர்த்தகர்களின்‌ முக்கிய வர்த்தகத்‌ தொடர்பு நிலையங்‌ 
களாகக்‌ கருதப்பட்டு வந்தன. எனினும்‌ தவிர்க்க. 
இயலாத காரணங்களினால்‌ தொண்டியில்‌ இயங்கி 
கலங்கசை . விளக்கம்‌. தொடர்ந்து செயல்படவில்லை: 
அதேவேளை பாம்பனில்‌ உள்ளது இன்றளவும்‌ செம்பை 
யாகச்‌ செயல்பட்டுவருகிறது. 


பாம்பன்‌ இவின்‌ வடமேற்கு மூலையில்‌ சிதைந்து, 
போன சேதுபதிகளது கோட்டைக்கு அண்மையில்‌. 
இத்தக்‌ கலங்கரை விளக்கம்‌ 7846இல்‌ அமைக்கப்‌, 
பட்டது. கடல்‌ மட்டத்திற்கு மேல்‌ தொன்னூற்று 
நான்கு அடி உயரத்தில்‌ எழுப்பப்பட்டுள்ள இம்‌ 
மண்டபம்‌, ஆகாயத்தில்‌ அறுபத்து ஏழு அடி. 
உயரத்தில்‌ நிமிர்த்து நின்று கம்பீரமாகக்‌ காட்சி 
அளிக்கிறது. அகுன்‌ உச்சியிலுள்ள ஒளிவிளக்கு 
நான்கு திசைகளிலும்‌ ஓராயிரம்‌ ௬டர்‌ (வத்தி) 
பிரகாசத்தை அள்ளிக்‌ தெளிக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. 
பதினைந்து மைல்‌ -தொலைவிற்குள்‌ நடமாடும்‌ மரக்‌ 
கலங்கள்‌ .இதன்‌ ஓஒளிவீச்சின்‌ உதவியினால்‌ தங்களது 
பயணத்திசையையும்‌, இலக்கையும்‌ உறுதிப்‌ படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. 


26. 





விஜய நகரப்‌ பேரரசில்‌ மிகுந்த அரசியல்‌ செல்‌ 
வாக்குப்‌ பெற்றிருந்த “தும்பிச்சிகள்‌” கீழக்கரை 
மாரியூர்‌, காரையூர்‌ கோயில்‌ இிருப்பணிகளைத்‌ 
தொடர்ந்ததற்கான கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. ஆனால்‌ 
தாளடைவில்‌ நாயக்க அரசியலில்‌ எழுந்த வெறுப்புக்‌ 
காரணமாக பரமக்குடி தும்பிச்சி நாயக்கர்‌ மதுரைப்‌ 
பிரதிநிதியடன்‌ பகைமை கொண்டார்‌. சிறந்த 
போர்‌ வீரரும்‌ அரசியல்‌ அறிஞருமான தும்பிச்சியை 
ஓழிப்பகுற்காக 7568இல்‌ மதுரைப்‌ படையொன்று 
பரமக்குடியை நோக்கிப்‌ புறப்பட்டது. அப்படை 
பரமக்குடி கோட்டையை அடைவதற்கு முன்ன 
தாகவே, ௮.தனை வழிமறித்து ' போரிட்டு அழித்தார்‌ 
தும்பிச்சி நாயக்கர்‌... மதுரைத்தளபதி பெத்‌.தகேசவப்பா] 
போரில்‌ கொல்லப்பட்டார்‌; மதுரை. அரசுக்கு! 
ஏற்பட்ட இந்தக்‌ களங்கத்தைத்‌ துடைப்பதற்கு! 
மற்றுமொரு பெரும்படை பரமக்குடிக்கு அனுப்பப்‌ 
பட்டது. பரமக்குடிக்குத்‌ தெற்கே நடைபெற்ற 
போரில்‌ தும்பிச்சி நாயக்கர்‌ தோல்வியுற்றார்‌. பின்னா்‌ 
சிரச்சேதம்‌ செய்யப்‌ பட்டார்‌. பரமக்குடி பாளையத்‌ 
தின்‌ தனித்தன்மையும்‌ கலைந்தது. 


ஏறத்தாழ நூற்றைம்பது ஆண்டு காலம்‌, கன்னரசு 
போலத்‌ திகழ்ந்த தும்பிச்௪ நாயக்கர்களது சிறப்பான 
ஆட்சியின்பொழுது மதுரையில்‌ குடியேறிய பட்டுநூல்‌ 
காரர்களின்‌ சில குடும்பத்தினர்‌ பரம்க்குடியிலும்‌ குடி 
யேறினர்‌. சேதுநாட்டின்‌ ஒரு பகுதியான பரமக்குடி. ' 
யிலும்‌ பிறகு /இராமநாதபுர.த்திலும்‌ இத்த மக்கள்‌ 
நிலை கொண்டதால்‌ அவர்கள்‌ தங்களது பெயர்களுடன்‌ 
கொடுவா, சேனாத, கும்பா, கஸ்தூரி, கெட்டல்‌;' 
தொகுலுவா, கிதுவா, ஏமை, ஜவுளி, துடுகுச்‌ச, 


27 





சன்னக்காவடி, அம்பலம்‌, நாட்டாண்மை, சிலந்தி. 
நீலம்‌, தஸ்மா, வானால்‌, பழிஞ்சி, சுத்து, தெள்ளு 
கொண்டா, சலகவா, உமாபதி, வைத்தியம்‌, ராணி 
லோகந்தா, ராமியா, அன்னா, புளியடி, கந்தாள்ளு 
குட்டுவா. மல்லி என்ற சொற்களை இணைத்‌ 
துக்‌ கொண்டதுபோல்‌ சேதுபதி என்ற ' விகுதியையும்‌ 
இவர்கள்‌ சேர்த்து வழங்கினர்‌. பட்டுநூல்‌, கலையில்‌ 
வல்ல இந்தப்‌ பாட்டாளிகளைப்‌ பற்றிய சில விபரங்கள்‌ 
கிழக்கு இந்தியக்‌ கம்பெனியாரது பதினெட்டாவது 
நூற்றாண்டு ஆவணங்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


7793 இல்‌ சேகரிக்கப்பட்ட புள்ளி விபரங்களின்படி 
பரமக்குடி. *பட்டுநூல்காரர்‌*களிடம்‌ (தற்போது செள 
ராஷ்டிரா சமூகத்தினரஎனவழங்கபபடுவர்களிடம்‌)அறு 
நூறு தறிகள்‌ இருந்திருக்கின்றன. மற்றும்‌ கைக்கோளர்‌ 
களும்‌ சோனக லெப்பைகளும்‌ எழுபது தறிகள்‌ போட்டி 
ருந்தாலும்‌ “பட்டுநூல்காரார்கள்‌” மட்டுமே சிறப்பான 
துணிவகைகளை உற்பத்தி செய்தனர்‌. பெரும்பாலும்‌ 
அன்றைய காலக்கட்டத்தில்‌ “சாலாம்பூர்‌' என வழங்‌ 
கப்பட்ட சாதாரண :லாங்க்‌ கிளாத்‌”, நீளமான துணி 
களாகவும்‌, வேட்டிகளாகவும்‌ சேலைகளாகவும்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளும்‌ வகையில்‌ தயாரிக்கப்பட்டன. 


பிற நெசவாசளர்கள்‌ இத்தகைய முறையில்‌ துணி 
நெய்து கொண்டிருத்தபோது, பரமக்குடி பட்டுநூல்‌ 
காறார்கள்‌, ஆங்கிலேயர்‌, பிரஞ்சுக்காரர்‌, டச்சுக்காரர்‌ 
போன்ற மேனாட்டார்‌ விரும்பி வாங்கக்கூடிய மஸ்லின்‌ 
மாடவ துர்பு, ராமு பூபேலா, (௨௯) தொரி 
யாஸ்‌ (0௨185) காம்பிரிக்‌, (௦லாம்‌71௦) விரிப்பு-கள்‌, 
கைக்குட்டைகள்‌ மற்றும்‌ வெளிநாட்டார்‌ விரும்பி 


28 





அணியும்‌ அனைத்து வகைத்‌ துணிகளையும்‌ உற்பத்தி 
செய்து கொடுத்தார்கள்‌. 


அவர்களது தறியொன்றுக்கு நான்கு பணமும்‌, துணி 
௧௯ வாங்குகிற இடைத்தரகரும்‌, வியாபாரியும்‌ 
7/௪ பணமும்‌ இராமதாதபுரம்‌ சேதுபதி மன்னருக்குத்‌ 
தீர்வையாகச்‌ செலுத்தி வந்தனர்‌. அத்துடன்‌ 
பரமக்குடியில்‌ உள்ள கறிகளில்‌ 732 தறிகள்‌ சேது 
மன்னர்களது “ஆர்டர்களை” நிறைவேற்றும்‌ ஒப்பந்தத்‌ 
தறிகளாக இருந்தன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்‌ 
பட்ட துணிகளை பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி 
கல்கத்தா போன்ற இடங்களுக்கு சேதுபதி மன்னார்கள்‌ 
அனுப்பிவைத்து. நல்ல ஊதியம்‌ பெற்றுவந்‌ ததை! 
ஆங்கிலகழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ மிகுந்த பொரு. 
மையுடன்‌ கவனித்து வந்ததாக செயிண்ட்‌ ஜார்ஜ்‌ 
கோட்டைக்‌ குறிப்புகள்‌ தெரிவிக்கின்றன. 


கடத்த இருநாறு ஆண்டுகளில்‌, தமிழகத்தில்‌ கைத்தறி 
துணி உற்பத்தியில்‌ சிறந்து விளங்‌வெரும்‌ குறிப்பிட்ட 
ஒரு சில மையங்களில்‌ ஒன்றாக பரமக்குடி இகழ்ந்து 
வருகிறது. இங்கு நிலையாகத்‌ தங்கிவிட்ட பட்டுநூல்‌ 
காரர்களது உழைப்பும்‌ உத்வேகமுந்தான்‌ இவற்‌ 
ிற்குக்‌ காரணம்‌ என்றால்‌ மிகையில்லை. 


ய்ரமக்குடியில்‌ தற்போது 7200 தறிகள்‌ உள்ளன. 
அவற்றில்‌ 2000 பனாரஸ்‌ தறிகளும்‌, 750 அசல்‌ பட்டுத்‌ 
கறிகளும்‌ போக எஞ்சியவை பருத்தி மற்றும்‌ பம்பர்‌ 
ஏகத்தறிகளாகும்‌. பட்டுத்தறிக்கென்றே தனியாக 
ஒரு சொஸைட்டி உள்ளது. சொந்தத்தில்‌ தறி இல்‌ 
லாதவர்களுக்கென :இன்டஸ்டிரியல்‌ சொஸைட்டி, 
ஒன்றை அரசு அமைத்துக்கொடுத்துள்ளது. ஆண்டுக்கு 


29. 





குபாய்‌ ஐந்து கோடி அளவுக்கு துணி உற்பத்தியாவதும்‌ 
கூலியாக மட்டுமே இரண்டுகோடி செலவிடப்படுவதும்‌ 
பரமக்குடியில்‌ இத்தொழில்‌ வளர்ச்சியின்‌ மேன்மை 
யைக்‌ காட்டுவதாக உள்ளது. 


௦ 


இராறசிங்க மங்கலர்‌ 





£இழ்க்கு இராமதா தபுரம்‌ பகுதியில்‌ வளமிக்க நஞ்சையும்‌ 
புஞ்சையும்‌ நிறைந்த ஊர்‌. பத்தாம்‌ நூற்றாண்டு 
துவக்கத்தில்‌ பாண்டிய நாட்டை ஆண்ட மூன்றாவது 
ராஜசம்ம பாண்டியனது பெயரால்‌ இந்த “மங்கலம்‌” 
பெயர்‌ பெற்று இருத்தல்வேண்டும்‌. அந்த மன்னன்‌ 
அமைத்த பெருங்குளத்தின்‌ கீழ்ப்பகுதியில்‌ இந்த ஊர்‌ 
உருவானதை அவனது மெய்க்கர்த்தியொன்று 


**உலப்பிலோத வொலிகடல்போல்‌ ஒருவரு 
முன்னந்தானமைத்த 
இராச சிங்கபெருங்குளக்‌ &ழ்ச்சூழுநகறில்‌** 


என்று தெரிவிக்கிறது. மற்றுமொரு கல்வெட்டு 
இவ்வூர்‌ பாண்டியரது வரகுண வளதாட்டில்‌ உள்ள 
பிரமதேயம்‌ எனக்‌ குறிப்பிடுகள்றது. வறட்சியும்‌ 
பற்றாக்குறையும்‌ . மக்களை வாட்டாமல்‌ இருப்பதற்‌ 
காகவே இராஜூம்மன்‌ இந்தப்‌ பெருங்குளத்தை 
உருவாக்கி இருத்தல்‌ வேண்டும்‌. அவனது முூற்போக்‌ 


20. 





கான திட்டத்தினால்‌ இந்த ஊர்‌ சேதுதாட்டின்‌ நெற்‌ 
களஞ்சியமாக இன்றுவரை நிலைத்து விளங்வெருகறது. 


கி.பி.7770இல்‌ பாண்டியஇளவல்களுக்கிடையில்‌எழுத்த 
புவிப்‌ பூசலின்‌ பொழுது பராக்கிரம பாண்டியனை 
ஆதரித்துப்‌ புறப்பட்டு வந்த இலங்கைப்‌ படைக்கும்‌ 
குலசேகரனுக்கும்‌ இடையே நடந்த பலபோர்களின்‌ 
பொழுது இந்தப்‌ பெருங்குளம்‌ பாதிக்கப்பட்டதென்‌ 
றும்‌, பின்னர்‌ அதனை இலங்கைத்‌ தளபதி தண்ட 
நாயகன்‌ செம்மை செய்து அமைத்தான்‌ என இலங்கை 
யின்‌ மகாவம்சம்‌“ கூறுகிறது. 


சேதுபதிகளின்‌ ஆட்சியின்‌ பொழுது இந்த நீர்த்தேக்‌ 
கத்தை நன்றாக அமைத்து, விவசாயத்திற்குத்‌ தேவை. 
யான தீரை தேக்கத்திவிருந்து வெளிவிடுதற்கு நாற்பத்‌ 
தெட்டு மடைவாய்கள்‌ நிர்மாணிக்கப்பட்டன. இதனால்‌ 
“நாரை பறக்காத நாற்பத்தெட்டு பெருமடைக்‌ 
கண்மாய்‌” என இப்பகுதி மக்கள்‌ பேச்சு வழக்கில்‌ 
இருப்பது இங்கு நினைவு கூரத்தக்கது. 


கி. பி. 7770-ஆம்‌ வரை ஆட்ச செய்த விஜயரகுநாத 
சேதுபதி இங்கு ஒரு கோட்டையும்‌ அமைத்தார்‌. அழி 
வுற்ற அக்கோட்டையின்‌ கீழ்பகுதி இன்றைக்கும்‌ ஏழக்‌ 
கோட்டை என வழங்கப்பட்டு மறக்குடி மக்களது 
குடியிருப்பாக இருந்து வருகிறது. செழுமைச்‌ இறப்பு 
மிக்க இந்த ஊரைக்‌ தன்மீது ** களங்க மாலை” * ப௱டி 
வந்த அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயருக்கு திருமலை 
ரகுநாதசேதுபதி தானமாக வழங்‌்ஒனார்‌. 


ஆனால்‌, என்ன காரணத்தாலோ இக்கிராமத்தை 
மீண்டும்‌ சேதுபதி மன்னரிடம்‌ கவிராயர்‌ 


யிர்‌ 





ஒப்படைத்தார்‌. ௮ கனை மன்னர்‌ இராமேஸ்வரம்‌ 
திருக்கோயிலுக்கு வழங்கிவிட்டு, கவிரஈயருக்கு 
'நாகரத்தின பள்ளம்‌, கொத்தமங்கலம்‌, சேகனாபட்டு, 
தாரதபள்ளம்‌, பிள்ளையார்பட்டி, மறவனேந்தல்‌ ஆகிய 
கிராமங்களைக்‌ தானமாக வழங்கினார்‌. இந்த சேதுபதி 
யின்‌ பெயரால்‌ “ரகுதாதமடை-* என்ற ஓருமடைவாய்‌ 
ராஜூங்கமங்கலம்‌ கண்மாயில்‌ உள்ளது. 


பதினெட்டாம்‌ நூற்றுண்டின்‌ இறுதியில்‌ வெடித்த 
இராமநாதபுரம்‌ சீமைப்‌ புரட்சியில்‌ இந்த களர்‌ மக்கள்‌ 
சிறப்பு பங்குகொண்டனர்‌. வெள்ளைப்‌ பரங்ககளை 
எதிர்‌த்து வீர முழக்கமிட்ட முத்துராமலிங்க சேதுபதி, 
முத்துக்‌ கருப்பத்தேவார்‌, மருதுபாண்டியர்‌ ஆகியோரது 
“விடுதலைப்‌ போராட்டத்தை ஆதரித்து இந்த ஊர்‌ 
மக்களும்‌ களர்ந்து எழுந்தனர்‌. 





வில்லின்‌ குறியையும்‌, வாளின்‌ வீச்சையும்‌ பரங்கிகள து 
துப்பாக்கியும்‌ வெடி மருந்தும்‌ அழித்து முறித்தன. 
மிருகத்தனமான அடக்குமுறையினால்‌ மக்களது 
, கிளர்ச்சி மாய்ந்து மறைந்தது. வீர இளைஞனான 
குமாரத்தேவன்‌, அவனது நிறையைவிடப்‌ பல மடங்கு 
பாரமூள்ள இரும்புச்‌ சங்கிலியால்‌ பிணைக்கப்பட்டு 
சித்திரவதை செய்யப்பட்டான்‌ . 


மற்றுமொரு தலைவரான ஐகதந்நாத ஐயர்‌ என்பவருக்கு 
2000 கசையடி கத்‌ கண்டனை வழங்கப்பட்டது. அவரது 
சொத்துக்கள்‌ அனைத்தும்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டன. 
அவரும்‌ அவரது தோழர்களும்‌ திரும்பிவர இயலாத 
தொலைவிற்கு கடலில்‌ நாடு கடத்தப்பட்டனர்‌. இத்‌ 
தகைய * தண்டனைகளை ஈவு இரக்கமில்லாமல்‌ 7807 


92 





செப்டம்பர்‌ அக்டோபர்‌ வாக்கில்‌ நிறைவேற்‌ஜியவன்‌ 
கர்னல்‌ மில்லர்‌ என்பவனாகும்‌. 
9 


மறவர்‌ சீமையின்‌ ஈகுடங்கள்‌ - 





வீரத்தின்‌ விளைதிலமான மறவர்‌ சீமையின்‌ மகுடங்‌ 
களாக விளங்குவது அவர்களதுஅரண்கள்‌ .. மாற்றாருக்கு 
'மண்டியிடா:த. அவர்களது மனப்பரங்கை வெளியிடு: 
வகையில்‌ மண்ணாலும்‌ கல்லாலும்‌ அமைக்கப்படும்‌ 
இத்தக்‌ கோட்டைகள்‌ மக்களது மானங்காக்கும்‌ 
மகத்தான சின்னங்களாக கடந்த காலங்களில்‌ 
கருதப்பட்டு வத்‌ தன... 


இராமதாதபுரம்‌ மாவட்டத்தைப்‌ பெ௱று.த்க வரையில்‌ 
பதினான்காம்‌ நரற்றாண்டில்‌ பிற்காலப்‌ பேரரசு நிலை 
குலைத்தவுடன்‌, ஆங்காங்குள்ள வேளிர்களும்‌, 
குறுநில மன்னர்களும்‌ வலிமை மிக்கவர்களாக 
விளங்கினார்‌. அட்போதைய . குழட்பமான அரசியல்‌ 
சூழ்நிலையும்‌ அஉர்களது தன்னிச்சையான போரக்‌- 
கிற்குத்‌ துணை நின்றன. இ.கனால்‌ அவர்கள்‌ ஆங்காங்கு 
தங்கள்‌ அதிகார வரம்பை நிலைநாட்ட இறுசிது 
கோட்டைகளை அமைத்து இற்றரசர்கள்‌ போல 
வாழ்த்தனர்‌. அவர்களைச்‌ சார்ந்த மக்களும்‌ அவர்‌ 
களுக்கு ஆட்பட்டவர்களாக இருந்தனர்‌. பதினாறு 
யதினேமாம்‌ நூற்றாண்டுகளில்‌ மறவர்‌ சீமையின்‌ 
அதிபதியாக . விளங்க இராமநாதபுரம்‌ சேதுபதி 


82. 
ப, ..-.-_-_-_-_- || 
மன்னர்கள்‌, வடுகர்‌, பரங்கியர்‌ ஆகியோரது ஆட்சி 
னின்றும்‌ தங்களை உயர்த்திக்‌ கொள்ள பல 
இடங்களில்‌ புதிய கோட்டைகளை அமைத்து வலுப்‌ 
படுத்தினர்‌. இந்தக்‌ காரணங்களினால்‌ வேறு எந்து 
மாவட்டத்திலும்‌ இல்லாத முறையில்‌ கோட்டை 
ஈளின்‌ எண்ணிக்கை இங்கு அதிகமாக இருந்தன. 
ஆனால்‌, அனைத்தையும்‌ ௪. பி. 7807இல்‌ இடித்துத்‌ 
தரைமட்டமாக்கும்படி கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 
பார்‌. ஆணையிட்டு செயல்‌ படுத்தவும்‌ செய்தனர்‌. 
இத்தகைய கோட்டைகளின்‌ இடிபாடுகள்‌ சிலவற்றை 
ஈமூதி, இராமநாதபுரம்‌, சிவகங்கை, திருப்புத்தூர்‌ 
ஆகிய ஊர்களில்‌ இன்றும்‌ காணலாம்‌. ஏனைய 
ஊர்களில்‌ அவற்றின்‌ பெயர்களில்‌. தான்‌ கோட்டை” 
இ து வருகின்றன. - ்‌ 


இராமநாதபுரம்‌ வட்டம்‌ 


இராமதாதபுரம்‌ கோட்டை 
சூரன்‌ கோட்டை 

சக்கரக்‌ கோட்டை 
அத்தித்து கோட்டை 
சித்தார்‌ கோட்டை 

குதக்‌ கோட்டை 
'திருப்புல்லாணிக்‌ கோட்டை 


முதுகுளத்தூர்‌ வட்டம்‌ 


ஆலம்பக்‌ கோட்டை 
கணக்கன்‌ கோட்டை 


௮4 





கொக்கரன்‌ . கோட்டை 
செங்‌ கோட்டை 
சோணைப்பிரியான்‌ கேட்டை 
திருமாலுகந்தான்‌ கேட்டை, 
பெரியகூரான்‌ கேரட்டை 
மாணிக்கநாதன்‌ கோட்டை, 
வேந்தர்‌ கோட்டை 


கமுதி வட்டம்‌ 
ஈதீழமூடி:.மன்னர்‌-கோட்டை 
மேலமுடி. மன்னார்‌ கோட்டை 
கமுதி கோட்டை 


அருப்புக்கோட்டை வட்டம்‌ 


அருப்புக்‌ கோட்டை 
கழப்புலியாண்டார்‌ கோட்டை 
பாப்பனம்‌ சக்கரக்‌ கோட்டை 
மன்னூர்‌ கோட்டை 


காத்துரர்‌ வட்டம்‌. 
எதிர்‌ கோட்டை 
சங்கரக்‌ கோட்டை 
மன்னர்‌ கோட்டை 
வெம்பக்‌ கோட்டை 


சச 
வவ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அன அனைவ வைகை பஸ 
விருதுககர்‌ வட்டம்‌ 


செங்‌ கோட்டை 
யுதுக்‌ கோட்டை 
பில்லலக்‌ கோட்டை 


பரமக்குடி வட்டம்‌ 


புகலூர்‌ கோட்டை 

காமன்‌ கோட்டை 
கீமப்புதுக்‌ கோட்டை 

சீமக்‌ கோட்டை 

குமுக்‌ கோட்டை 

சங்கன்‌ கோட்டை 

சிரகிக்‌ கோட்டை 
தென்னவன்‌ யுதுக்கோட்டை 


இளையான்குடி. வட்டம்‌ 


அரியான்‌ கோட்டை 
ஆரம்பக்‌ கோட்டை 
கலங்காகான்‌ கோட்டை 
கடுத்தலான்‌ கோட்டை 
யூதுக்‌ கோட்டை 


கிவகங்கை வட்டம்‌ 


சிவகங்கை கோட்டை 
அலவாக்‌ கோட்டை 


26 





ஏனாதிக்‌ கேரட்டை 
கஇருங்காக்‌ சோட்டை 
சோழன்‌ கோட்டை 
காளையார்கோவில்‌ கோட்டை 
செய்யான்‌ கோட்டை 
தேவன்‌ கோட்டை 
நாட்டரசன்‌ கோட்டை 
நாலு கோட்டை 
யுதுக்கோட்டை 
யுள்ளுக்கோட்டை 
பெரியகோட்டை 
மாடக்கோட்டை 


மானாமதுசை வட்டம்‌ 


மாவலி கோட்டை 
திருப்புவனம்‌ கோட்டை. 


திருப்புத்தூர்‌ வட்டம்‌ 


திருப்புத்தூர்‌ கோட்டை 
அரளிக்கோட்டை 
குறிஞ்சாலக்கோட்டை 
சத்ருசங்காரக்‌ கோட்டை 
சோணார்‌ கோட்டை : 
,தடுவிக்கோட்டை 
வெம்பக்கோட்டை 
யட்டமங்கலம்‌ கோட்டை 


27 





காரைக்குடி வட்டம்‌ 


சாக்கோட்டை 
செக்காலை கோட்டை 
விசாலயன்‌ கோட்டை 


தேவகோட்டை வட்டம்‌ 


கண்ணன்‌ கோட்டை 
குருந்தனக்‌ கோட்டை 
கொடிக்கோட்டை 

, சோனேரிக்‌ கோட்டை. 
எழுவன்‌ கோட்டை 
சாத்திக்‌ கோட்டை 
திடக்கோட்டை 
திருப்பாக்கோட்டை. 
யுதுக்கோட்டை 
மாடக்கோட்டை 
மாளமுதிக்‌ கோட்டை. 
அனுமந்தக்குடி கோட்டை 


திருவாடானை . வட்டம்‌ 


அஞ்சு கோட்டை 
ஆனையார்‌ கோட்டை 
அழகார்தேவன்‌ கோட்டை 
ஆறுமுகக்‌ கோட்டை 
ஓயிககோட்டை 
சாத்தணிக்‌ கோட்டை 
சிறுமலைக்கோட்டை 


சச்‌ 


கீழக்கோ ட்டை 
கொத்தியார்‌ கோட்டை 
அடந்தனக்‌ கோட்டை 
அ௮ன்னிக்‌ கோட்டை 
அவத்தளிக்‌ கோட்டை 
உறுதிக்‌ கோட்டை 
ஏறக்கோட்டை 
சாணிக்கோட்டை 
செட்டிக்‌ கோட்டை 
தட்டுக்‌ கோட்டை 
திருப்பாக்கோட்டை 
பழையன்‌ கோட்டை 
பொன்னளிக்‌ கோட்டை 
மாதவனிக்‌ கோட்டை 
மண்டலக்‌ கோட்டை 
மொன்னாக்‌ கோட்டை 
தும்படைக்கா கோட்டை 
பொட்டக்‌ கோட்டை 
ஆறுமுகக்‌ கோட்டை 
ஓரியூர்‌ கோட்டை 
ராஜூங்க மங்கலம்‌ கோட்டை 


ரிசப்டபட்டிர்‌ ரிசய்திகள்‌ 


கல்வெட்டுகளும்‌ செப்பேடுகளும்‌ நாட்டின்‌ வரலாற்‌ 
.றிற்குப்‌ பேருதவி அளிக்கும்‌ அடிப்படை ஆதாரங்‌ 
-களாகும்‌. மக்களிடமிருந்து அரசாங்கம்‌ பெத்றவரிகள்‌, 


29. 





கோயில்‌ அலுவலர்களின்‌ தனித்தனி வேலைகள்‌, கோயி 
லைச்‌ சார்ந்த நகைகள்‌, ஆஸ்திகள்‌ முதலியவற்றின்‌ 
விவரங்கள்‌ காணப்படுகின்றன. . இரஈமதாதபுரம்‌ 
மாவட்டத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட இலை முக்கியச்‌ 
செப்பேடுகள்‌ வருமஈறு 2- 


3 மதுரை மன்னர்‌ திருமலையும்‌ சேதுவேந்தரா்‌ 
முத்துராமலிங்க துரையும்‌ பள்ளி மடத்தில்‌ 
சந்தித்த பொழுது பளுத்தாண்டி குப்பச்‌9ி 
அம்பலகாரனுக்கு செப்புப்பட்டயம்‌ ஒன்று 
வழங்கச்‌ கறப்பித்தனர்‌. 


*2 இராமநாதபுரம்‌” மன்னர்‌ தளவாய்‌ சேதுபதி 
இராமேஸ்வரம்‌ அறங்‌ காவலராக இருந்த 
இராமநாக பண்டாரத்திற்கு, இராமேஸ்வர.்‌ 
தில்‌ குற்றம்‌ புரிகிறவர்களுக்குத்‌ தக்க கண்டனை 
வழங்கி 1609இல்‌ அதிகாரம்‌ வழங்கினார்‌. 


2. இராமேஸ்வரம்‌ ஆலயத்திற்கு மருதங்கநல்லுர்‌ 
கிராமத்தை சர்வ மானியமாக இராமநாதபுரம்‌ 
மன்னர்‌ தளவாய்‌ சேசபகி 7676 இல்‌ 
வழங்கினார்‌. 


8. இராமேஸ்வரம்‌ ஆலயத்திற்கு எத்தன்‌ வகை 
யான காணிக்கைகள்‌, திரவியங்கள்‌ தானமாக 
வந்தாலும்‌ அவற்றைத்‌ தவிர்த்து, தம்மால்‌ 
கோவிலுக்கு வழங்கப்‌ பட்டிருக்கும்‌ சொந்த 
கிராமங்களின்‌ வருவாயைக்‌ கொண்டு, கட்டளை 
களை நடப்பித்து வர இராமநாதபுரம்‌: மன்னர்‌ 
தளவாய்‌ சேதுபதி இராமநாத பண்டாரத்திற்கு 
கட்டளையிட்டு 2627இல்‌ பட்டயம்‌ கொடுத்தார்‌- 


40. 





10 


இராமேஸ்வரம்‌ மராட்டிய பிராம்மண சங்கர 
குருக்கள்‌ மற்றும்‌ ஏனையோர்க்கும்‌ கி. பி. 7659 
இல்‌ இராமதாதபுரம்‌ ரகுநாகு சேதுபதி நிலக்‌ 
கொடை வழங்கினார்‌. 


இராமதாதபுரம்‌ மாரிதுர்க்கை அம்மனுக்கு 
நித்திய கட்டளை அபிஷேகம்‌ வகையறுக்களுக்கு 
7669இல்‌ அல்லிக்குளம்‌ கிராமத்தை சர்வமானிய 
மாக வழங்கி அந்தக்‌ கோயில்‌ பூசாரிக்கு 
ரகுநாத இருமலை சேதுபதி பட்டம்‌ வழங்கினார்‌. 


பெருங்கரை சொக்கநாத சுவாமி கோயிலுக்கு 

கொத்தங்குளம்‌ கிராமத்தை இராமதாதபுரம்‌ 
மன்னர்‌ இருமலை. ...சேதுபதி 1670இல்‌ சர்வ 
மானியமாக வழங்ஒனார்‌. 


இராமேஸ்வரம்‌ ரகுநாத குருக்களை, இராமேஸ்‌ 
வரம்‌ ஆலயத்திற்கு முதன்மை குருக்களாக 
ஏற்படுத்தி, தண்டிகை பட்டுக்குடை, ரெட்டைத்‌ 
வட்டி, உபய சாமரம்‌ முதலிய சிறப்புக்களை 
இராமநாதபுரம்‌ மன்னர்‌ திருமலை சேதுபதி 
காத்து தேவரவர்கள்‌ 17680 இல்‌ வழங்கினார்‌. 


எழுவாபுரி ஈஸ்வரருக்கு அரிசிலாற்றுப்‌ பாய்ச்‌ 
சலில்‌ புதுக்கோட்டை, கள்ளிக்குடி இடையன்‌ 
வயல்‌ கிராமங்களை 7685இல்‌ இராமநாதபுரம்‌ 
மன்னார்‌ ஒழவன்‌ சேதுபதி தானமாக வழஒனஞார்‌. 


ராஜசிங்க மங்கலம்‌ சிறுகவயலுக்கும்‌ புல்ல 
மடைக்கும்‌ தெற்கு; மேற்கு : கிழக்கில்‌ உள்ள 
நான்கு மடைகளுக்கும்‌ எவ்வளவு நிலமுண்டேஈ 


38 





74 


24 


2௪ 


47 


 தவவைைவ் வைனை க கைக வைகை யவை வைக வைகை யை வைய வ அ வ வனை பய 


அவ்வளவு நிலத்தையும்‌ இராமேஸ்வரம்‌ இமரா 
தாதசுவாமிக்கு, இராமநாதபுரம்‌ மன்னார்‌ 
ரெகுதாக சேதுபதி சர்வ மான்யமாக வழங்கி 
2687இல்‌ கட்டசையிட்டார்‌. 


கீழக்களை மீனாட்டு சொக்கநாதர்‌ கோவில்‌ 
தானிகர்‌ இராமலிங்க குருக்களுக்கு கழக்கரை 
துறைமுகத்துப்‌ பேட்டையில்‌ ல சுவந்திரங்களை 
இராமநாதபுரம்‌ மன்னர்‌ ரகுநாத திருமலை. 
சேது..தி 76௪9 இல்‌ வழங்‌இனார்‌. 


திருப்புல்லாணி தெய்வச்‌ சிலைப்பெருமாள்‌ ஆலயத்‌ 
இற்கு தமக்கு உரிமையுள்ள மன்னர்‌ முத்துச்‌ 
சலாப,த்தில்‌ கலந்து கொண்டு இராமதாதப்ரம்‌ 
“சேதுபதி காத்த தேவர்‌ குளிக்க 7697 இல்‌ முத்துக்‌ 
குளிகை அனுமத வழங்கினார்‌. ்‌ 


ப.தினான்‌கு அந்தணக்‌ குடும்பங்களை அத்தியூத்து 
கிராமத்தில்‌ குடியமாத்து மனை மற்றும்‌ விளை 
நிலங்களை இராமதாதபுரம்‌ மன்னர்‌. முத்து 
விஜய ரகுநாத சேதுபதி 7779இல்‌ தானமாக 
வழங்கினார்‌. 


இராமேஸ்வரம்‌ பார்வதவாத்தினி அம்மன்‌ 
அறைக்கட்டசைக்கு சின்னக்‌ தொண்டி, ,தரிக்குடி. 
புதுக்கண்மாய்‌ உள்ளிட்ட நிலங்களை இராமநாத 
புரம்‌ மன்னர்‌ விஜய ரகுநாத சேதுபதி 777த 
இல்‌ தானம்‌ வழங்‌ஒனார்‌. 


திருப்புல்லாணி, கஈவல்‌ திட்டு, முூப்பனை, 
கோரைகுட்டம்‌ காவிரிஏத்தல்‌, தகேோரவிந்த 
வனேந்தல்‌, . காரையடி முறிவு, வெள்ளா... 


42 





26 


27 


28 


79 


20. 


குக்தக்கோட்டை, உத்தரவை, மே.தலைஓடை, 
சாமநதத்தம்‌, இனைக்குளம்‌, தம்பிரஈட்டித்தரவை 
இருவரை வென்றான்‌ பட்டணம்‌ ஆகிய கிராமங்‌ 
களை இராமநாதபுரம்‌ மன்னர்‌ விஜய ரகுநாத 
சேதுபதி திருப்புல்லாணி கோயிலுக்கு 7728இல்‌ 
சர்வமானியமாக வழங்இனார்‌. 


இராமேஸ்வரம்‌ கோவில்‌ சபஈபதி கட்டளைக்கு 
குளத்தூர்‌ கிராமத்தை இராமதாதபுரம்‌ மன்னர்‌ 
குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி 7733 
இல்‌ தானமாக வழங்கினார்‌. 


பழனிமலை வேலாயுதசாமி சன்னதியில்‌ வளாக 
ஜை கட்டளைக்கு கொள்ளஜூார்‌, கங்கை 
கொண்டான்‌ கிராமங்களை இராமநாதபுரமி 
மன்னர்‌ குமார விஜய ரகுநாத சேதுபதஇ கத்தி 
தேவர்‌ அவர்கள்‌ 7744 இல்‌ தானமாக வழங்இனார்‌. 


ஏர்வாடி. பள்ளி வாசலுக்கு பெரிய மாயாகுளம்‌ 
கிராமத்தை இராமநாதபுரம்‌ முத்துக்‌ குமார 
விஜய ரகுநாத சேதுபதி 7739 இல்‌ தானமாக 
வழங்கினார்‌. 


இராமதாதபுரம்‌ நகர்‌ புனித ஈசா சாஹிபின்‌ 
அடக்க இடத்திற்கு வருகை தருகின்ற பயணி 
களுக்கு உணவு வழங்குவதற்காக முதுகுளத்தூர்‌ 
வட்டம்‌ இழவனேரி கிராமத்தை சர்வமானி 
யமாக இராமநாதபுரம்‌ சவகுமார முத்து விஜய 
ரகுநாத சேதுபதி மன்னர்‌ 1744இல்‌ வழங்கினார்‌. 


இராமேஸ்வரம்‌ குருக்கள்மார்‌ சபையாருக்கும்‌ 
*நதைனாக்கள்‌ ஆகிய மகா ஜனங்களுக்கும்‌ 


க்க 


உப்ப 


24 


22 


தமி 


இராமேஸ்வரம்‌ லஷ்மண தீர்த்த பரிக்ஷை 
விவகாரமாக இராமநாதபுரம்‌ கோட்டைப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலில்‌ அலிப்புலிராவுத்தர்‌ உட்‌ 
பட்ட பலநடுவர்களைக்‌ கொண்ட குழு முந்தைய 
முத்நூற்றுப்‌ பதினேழு ஆண்டு கால ஆவணங்‌ 
களைப்‌ பார்வையிட்டு 7745இல்‌ இீர்ப்பு வழங்‌ 
கினார்‌. 


இராமேஸ்வரம்‌ ஆபில்‌ காபில்‌ பள்ளிவாசல்‌ 
தர்மத்துக்கு இராமநாதபுரம்‌ . மன்னர்‌ முத்துக்‌ 
குமார விஜய ரகுநாத சேதுபதி 1745இல்‌ 
புதுக்குளம்‌ என்ற கிராமத்தை தானமாக 
வழங்கினார்‌, 


இராஜூங்கமங்கலம்‌ சேகரம்‌ தென்கரை 
வடகரை கிராமங்களை இராமதாதபுரம்‌ மன்னர்‌ 
முத்து விஜய ரகுநாத சேதுபதி 17763 இல்‌ 
பிரபந்தம்‌ பாடிய புலமை மன்னாரெட்டிகளுக்கு 
சர்வ மானியமாக வழங்கினார்‌. 


இராமேஸ்வரத்திற்கு இராமநாதபுரம்‌ சேதுபதி 
கள்‌ யாத்திரை செய்யும்‌ பொழுது அவர்களுக்கு 
சகல வைதீகக்‌ காரியங்களையும்‌ செய்யும்‌ 
உரிமையை : இராமேஸ்வரம்‌ ரகுநாத குருக்‌ 
களுக்கு 7763இல்‌ இராமநாதபுரம்‌ மன்னர்‌ 
முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி காத்த 
தேவரவர்கள்‌ வழங்கினார்‌. 


கல்‌ ரிவட்டிக்களில்‌ கண்ட ॥சய்திகள்‌ 


்‌ 


ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ பள்ளிமடம்‌ பகுதியில்‌ 
பயன்படுத்தப்‌ பட்ட நாழியின்பெயர்‌ சோழாத்‌ 
குகநாழி என்பது. சோழாந்தகன்‌ என்பது 
வீரபாண்டிய மன்னனது பெயர்‌ 


-ஏ. ஆர்‌. 428 - 1974 


திருப்புல்லாணி தெய்வச்சிலைப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ நந்தாவிளக்கு தர்மத்திற்காக நாள்‌ 
ஒன்றிற்கு ஆழாக்கு நெய்‌ வழங்குவதற்காக 
திருப்புல்லாணி இடையரிடம்‌ மிழலைக்கூற்றம்‌ 
கூத்துன்‌ திருமங்கை ஆழ்வான்‌ என்பவர்‌ 
கொண்டுவிட்டது எழுபது ஆடுகள்‌. (கிபி. 7082) 

-ஏ. ஆர்‌. 1707-7904 


2. திருப்புத்தார்‌. ஆலய அறங்காவலர்கள்‌ அனை 


வரும்‌ முக்கியமான காரியமாக மதுரை சென்று 
மன்னரைச்‌ சந்தித்துப்‌ பேச புறப்பட்டனர்‌. 
அவர்களது வழிச்‌ செலவிற்காக கோயிலுக்குச்‌ 
சொந்தமான காணி ஒன்றிற்காக ஒரு குறிப்‌ 
பிட்ட ததொகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
அந்து காணிக்கு வரிவசூலில்‌ இருந்து : விலக்கு 
அளித்தனர்‌. இந்த நிகழ்ச்சி கிபி. 119௪இல்‌ 
நிகழ்ந்தது. 

ஏ.ஆர்‌. 7023-1908 
கீழ்ச்‌ செம்பிநாட்டு பவித்திரமாணிக்கப்‌ .பட்டி 


னத்தின்‌ கீழ்பால்‌ அமைந்திருந்த சோனக 
சாமந்தரது பள்ளிவாசலுக்கு ஆம்புத்தூம்‌ 


கீத்‌ 
சசனனானனா மாட னன ன ன னவை வை வை கக க வகை கைகைைச-) 
முதலான இராமங்‌ களை : "மாறவர்மன்‌ சுந்தர 
பாண்டியன்‌ கிபி. 7222 இல்‌ தானமாக வழங்க 
உத்தரவிட்டான்‌. 
ஏ. ஆர்‌. 779- 7903 


ச கி.பி. 787௪இல்‌ தேவிபட்டினம்‌ போக்ஸ்வர 
முடைய நாயனார்‌ திருக்கோயில்‌ நானா தேக 
திருவாசலுக்கு வருகை தந்த பலநாட்டு 
வணிகர்‌ குழுவினர்‌, தேவிபட்டினத்திலும்‌ 
ஏனைய துறைமுகங்களிலும்‌” கொண்டு செல்லும்‌ 
சிறுபடகற்கு அரைப்பணமும்‌, தோணிக்கு காழ்‌ 
பணமும்‌, கலங்களில்‌ ஏற்றப்படுகிற சரக்கு 
களின்‌ கட்டு ஒன்றிற்கு அரைக்‌ காற்பணமும்‌ 
ஒரு ஆள்‌ சுமைக்கு ஒரு மாப்பணமுமாகக்‌ 
கொடுக்க இசைந்தது. 

ஏ. ஆர்‌. 7719-7903 


6 தர்த்தாண்ட தானம்‌ கோயில்‌ மூன்னா்‌ குடி 
2 இருந்த பலநாட்டு வர்த்தகக்‌ குழுக்களில்‌ ஒரு 
பிரிவின்ரான அரபுநாட்டு குழுவினர்‌. (அஞ்சு 
வண்ணத்தினர்‌) அந்தக்‌ கோயில்‌ திருப்பணிக்கு 
உதவ மூன்‌ வந்தனர்‌. இந்த நிகழ்ச்சி 

இ.பி. 7269இல்‌ தடந்தது. 
-ஏ. ஆர்‌. 5968-1926 


7 இ.பி. 7198இல்‌ அழகை மாநகரில்‌ கூடிய 
பதினைட்டு மண்டலங்களின்‌ அறங்‌ காவலர்கள்‌. 
அந்தப்‌. பகுதியில்‌ உள்ள தேவரடியார்‌, அப்‌ 
பகுதியில்‌ உள்ள பல இிருக்கோயில்களுக்கும்‌ 
ஆற்றிய புனித சேவைக்காக, புதியதிருமேனிகள்‌ 
செய்நு வைத்து, புதிய பிரகாரங்கள்‌ கட்டு 
விக்ககற்காக அவளுக்கும்‌ அவளது குடும்பத்‌ 


46 





இனருக்கும்‌ இருக்கோயிலுக்கு வரும்‌ பொழுது 
சங்கு ஊது பறைமுழக்கிக்‌ கொள்ளும்‌ உரிமை 
வழங்கிய, 

்‌ 5 -ஏ. ஆர்‌. 98-1924 


8 வடமாநிலத்தினின்றும்‌ வந்த அந்தண விதவை 
ஒருத்தியிடம்‌ தகாத முறையில்‌ திருப்புத்தூர்‌ 
ஆலய மேலாளர்‌ நடந்து கொண்டது பற்றி 
விசாரித்த கோயில்‌ அறங்காவலர்‌ குழு மதுரை 
யில்‌ உள்ள மன்னனது இர்ப்பை நாடினர்‌. 
(இ.பி. 1297) 


2 3 படட ப _அ.ஆர்‌. இ. 7909 ஈக% 11 (28) 


9., பிரான்மலை கோயிலில்‌: அரிச, “பருப்பு முதலிய 
வைகளை அளப்பகுற்கு “திருநாவுக்கரசு நாழி” 
என்ற பெரும்படி. பயன்படுத்தப்‌ பட்டது. 
(கி.பி. 72728) 

-ஏ. ஆர்‌. 752-1903 


20 கிழக்கு இராமநாதபுரம்‌ பகுதியில்‌ தொகுதியாக 
அமைந்து இருபத்து நான்கு ஊர்களில்‌ உள்ள 
மேல்‌ ஜாதிக்காரர்களுக்கும்‌ தாழ்த்தப்பட்ட மக்க 
ளுக்கும்‌ இடையில்‌ நீண்ட காலமாக நிலவிவந்து 
ஒற்றுமைக்‌ குறைவு ஒரு கட்டத்தில்‌ பல 
உயிர்கள்‌ பலியாவதற்கு காரணமாகி விட்டது. 
இந்நிலையில்‌ காங்கையராயன்‌ என்ற அரசு 
அலுவலர்‌ தலையிட்டு அந்த சாஇப்பூசலைத்‌ 
தீர்த்து வைத்தார்‌, அவரது அறிவுரைப்படி. 
பறையர்கள்‌ மற்ற சாதிக்காரார்களது நன்மை 
தீமையான காரியங்களின்‌ பொழுது பறை 
முழக்க வேண்டும்‌. அ.குற்கு கூலியாக பமையர்கள்‌ 


க்‌ 


பதக்கு நெல்லும்‌ ஒரு கோழியும்‌ பெறுவர்‌ 
(கி.பி. 7ச76) 


ஏ. ஆர்‌. இ. 7924 ஐல 11 (247 


73 அழகாபுரி கோயிலைச்‌ சுற்றி குடி இருந்து வருப 
வார்கள்‌ கோயிலுக்குச்‌ செலுத்த வேண்டிய 
வரிப்பணத்தை, கோயிலில்‌ விளக்கு வசதி 
செய்வதற்காக கோயில்‌ அறங்காவலர்கள்‌ 
கானம்‌ வழங்கினர்‌. (க. பி. 7284) 


-ஏ. ஆர்‌. 1709-1924 


2] பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ கிராமச்சபையின்‌ 
நிலச்‌ சர்திருத்ததை ஊக்குவித்த .நிகழ்ச்சி 
ஒன்று. கரடுமுரடான சல நிலத்தை” கிராம 
சபையினர்‌ சற்று குறைவான விலைக்கு விற்ற 
துடன்‌ அதற்கான தண்ணீர்‌ தஇர்வையையும்‌ 
ரத்து செய்து உத்திரவிட்டனர்‌. சிறிது காலத்‌ 
இற்குப்‌ பிறகு அதே நிலம்‌ மீண்டும்‌ விற்பனைக்‌ 
குக்‌ கொண்டு வரப்பட்டது. அதன்‌ மதிப்பு 
அப்பொழுது பன்னிரண்டு மடங்கிற்கும்‌ அதிக 
மாக இருந்தது. (கி.பி. 7320/1324) 


-ஏ. ஆர்‌ 7௪,76-1924 


72 காளையார்‌ கோயில்‌ பகுதியில்‌ உள்ள நிலங்களை 
அளப்பதற்கு பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ 
சுந்தர பாண்டியன்‌ கோல்‌ என்ற அளவுகோல்‌ 
பயன்‌ படுத்தப்‌ பட்டது. 


-ஏ. ஆர்‌. ௪௧77-1902 


48 





34 மதுரை சுல்தான்‌௧ளது ஆட்சியில்‌ கண்டதேவி 
கந்தப்பெருமாள்‌ கோயில்‌ தானத்தார்‌, மதுரை 
ஆட்சியாளருக்கு சல உறுதிமொழிகளை கல்லில்‌ 
வெட்டிக்‌ கொடுத்துள்ளனர்‌. அவற்றை நிறை 
வேற்றதக்‌ தவறினால்‌ * “எங்களுக்குச்‌ சத்துருவான 
மனிதருக்கு மீசை இறைத்து, இவர்களுக்கு 
குடும்பமாக இருக்ககடவோ மெனவும்‌ எங்க 
ஞ்டைய பெண்டு பிள்ளைகளை எங்களுக்குச்‌ 
சத்துருவான மனிதருக்கு, வித்வான்‌௧ள்‌, பாடகர்‌ 
பரணர்‌, புலவர்‌ இவர்கள்‌ பிடித்துக்‌ கொண்டு 
போய்‌ தானப்பொறி பொறித்து சிறு பசங்க 
ளுக்குக்‌ குடுக்க கடவார்கள்‌ என்றும்‌,. எங்கள்‌ 
உருவத்தை பெண்‌உருவமாக வகுத்து, பின்னர்‌. 
யுலையா்‌, பள்ளர்‌, பறையர்‌ மற்றும்‌ உள்ள 
கழ்சாதிகளும்‌...... இவர்கள்‌ இறுபசங்கள்‌ 
காலில்‌ கட்டி இழுத்துக்‌ கொண்டு திரியக்‌ 
கடவர்கள்‌*” என அக்கால சிறுமைச்‌ செயலைச்‌ 
சித்தரிக்கின்றது. (கி.பி. 7950) 


-கண்டதேவி கல்‌வவட்டு 


35௪ இந்த மாவட்டத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ ஒரு மா நிலத்திற்கு 
மூன்று கலம்‌ தானியம்‌ தர்வையாக அரசுக்கு 
அளக்கப்பட்டது. ஆனால்‌ அதே காலத்தில்‌ 
கோயில்களுக்கான நிலங்களுக்கு ஆறுகலம்‌ 
திர்வையாகப்‌ பெறப்பட்டது. 

ஏ. ஆர்‌. 409-194 


2 6சழக்கரையில்‌ இருந்த நினைத்ததை முடித்த 
பிள்ளையார்‌ வழிபாட்டுச்‌ செலவுகளுக்கும்‌ 
கோயில்‌ திருப்பணிக்கும்‌ பயன்படுத்துவதற்காக, 


78 


1) ௫ டெக்‌ மே 09 


49. 





அதே அரில்‌ விற்கப்படுகின்ற 100மு.த்துக்களுக்கு 
கால்பணம்‌ வீதம்‌ மகமை வரூலிக்கப்பட்டது. 
(இ.பி. 7537) 

ஏ. ஆர்‌. 9896-1907 


இராமநாதபுரம்‌ மன்னர்‌ திருமலை சேதுபதி 
காச்த தேவர்‌ அனுமந்தக்குடி பள்ளிவாசல்‌ 
தருமத்திற்காக கி.பி. 7678இல்‌ நிலக்கொடை 
வழங்கியது. 

ஏ.ஆர்‌. 280 


திருவாடானை ஆலயத்திற்காக, அந்தப்‌ பகுதி 
யில்‌ உள்ள ஓவ்வொரு அவரிலிருந்தும்‌, ஒருகாசும்‌ 
ஒரு பணமும்‌ ,. ஒருகலம்‌:. நெல்லும்‌ வழங்க 
வேஸ்டும்‌. . என 72-7-1636இல்‌ இராமநாதபுரம்‌ 
சேதுபதி மன்னரது கார்யஸ்தர்‌ தருமலையான்‌ 
என்பவர்‌ ஆணையொன்று வழங்கினார்‌. 


ஏ.ஆர்‌. 483-1974 


பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ காளை யார்‌ 
கோவிலில்‌. பணியாற்றிய அரசு அலுவலர்களில்‌ 
சிலர்‌ (கல்வெட்டில்‌ கண்டவாறு) 


அரசரில்‌ அஞ்சாத பாண்டியர்‌ 

அலைவில்‌ அஞ்சாத பாண்டியர்‌ 

அழகிய சொக்களனார்‌ 

ஆதிப்பட்டத்து பல்லவராயன்‌ 
உருவநாராயண தேவன்‌ 

உடப்பிறப்‌ பழூயார்‌ 

.  காணவினிய பாண்டிய தேவன்‌ காளியங்கராய 
தலைக்‌ கோலி 


5௦ 


8. தவச்‌ சக்கரவர்த்தி 
9." தவமழ௫யார்‌ 

20. தஇசைவென்ற பாண்டியன்‌ 
22. பகைமதியாத பாண்டிய தேவன்‌ 
22. பதி வழங்கு பாண்டியன்‌ 
78. மூடி வழங்கு பாண்டியன்‌ 
74. நம்பி அதிகைமான்‌ தேவன்‌ 
2௪. வழுதி எங்க தேவன்‌ 

26. வீரவிச்சாதிர தேவன்‌ 

27. விசைய சங்க தேவன்‌ 

28. தென்ன கங்க தேவன்‌ 


முன்னாள்‌ ஆலயத்‌ திருமேனிகள்‌ 
(கல்‌ வெட்டுக்களில்‌ கண்டவாறு) 


3. அருப்புக்கோட்டை- 7 அருந்தவஞ்செய்தநாச்சியார்‌ 
2 எனக்கு தல்ல பெருமாள்‌ 
2 குறள்‌ மணீசுரமுடையார்‌ 
3. காளையார்‌ கோவில்‌- £திருக்கானபேருடையநாயனார்‌ 
2 கொட்டத்து நாச்சியார்‌ 
2 சூரியப்‌ பிள்ளையார்‌ 


9. குன்றக்குடி 2.திருமலையுடையதேனாற்று 
தாயகர்‌ 
ட ன்‌ 2 தேனாற்று மாதேவார்‌ 
4. கொடுமளூர்‌. ..., 1 உத்தம பாண்டிய ஈசுவரம்‌ 
25 உடையார்‌ 
5. கோவிலாங்குளம்‌ -7 குணஞானபரண 
எம்பெருமாள்‌ 
. கோயில்‌ மோரியூர்‌ -7 பவளநிற வல்லி அம்மன்‌ 
, 67. திருப்புத்தூர்‌ ம திருத்தனியாண்டநாயனார்‌ 


2 திருக்கற்றளிப்‌ பாத்தரா்‌ 


கம்‌ 
௨... பப்ப பபப 
2 திருப்பள்ளியறை நாச்சியார்‌ 
க திருக்காமக்கோட்டமுடைய 
நாச்சியார்‌ 
5 கூத்தாடு தேவர்‌ 
8. திருவாடானை -7 ஆடானை நாயகர்‌ 
2 அன்பிற்பிரியாத அம்மன்‌ 
9. பிரான்மலை 3 திருக்கொடுங்‌ குன்றமுடைய 
நாயனார்‌ 
170 இராமேஸ்வரம்‌ ? சேதுமாதவப்பெருமாள்‌ 
2 மலைவளார்‌ காதலி 
77 திருப்புல்லாணி ்‌ தெய்வச்சிலைப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயில்களில்‌ இருந்த மடங்கள்‌ 
(கல்வெட்டுக்களில்‌ ' கண்டவாறு) 
ர காளையார்கோவில்‌- சுந்தர மூர்த்தி நாயனார்‌ மடம்‌ 
2 குன்றக்குடி. - ஞானியார்‌ மடம்‌ 
2 திருப்புத்தூர்‌ -1 திருத்தொண்டர்தொகைமடம்‌ 
2 திருஞான சம்பந்தன்‌ மடம்‌ 
க பள்ளி மடம்‌ - மகாவிரதினிகள்மடம்‌ 


௦ 


சல்ரியட்டக்கள்‌ 





மூத்தமிழ்க்‌ காவலர்களான பாண்டியர்களது 
நாடாக பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு வரை விளங்‌ 
கியது. இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. இம்‌ மாவட்டத்‌ 
தின்‌ பல இடங்களில்‌ பாண்டியப்‌ பேரரசர்களது 
கல்வெட்டுக்கள்‌. மட்டுமல்லாது சேோ£ழர்கள்‌, 
மதுரைச்‌ சுல்தான்கள்‌, தாயக்கர்கள்‌, வானாதிரஈ 
யார்கள்‌, சேதுபதிகள்‌ ஆகிய முடியுடை மன்னர்‌ 
பலரது ஆட்சிக்கால கல்வெட்டுக்கள்‌ பலவும்‌ கண்‌ 
டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ லை அரட?ினரால்‌ 
இந்த . நூற்றாண்டு. : துவக்கம்‌; வரை அச்சிடப்பட்டு; 
வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்‌ பரலான கல்வெட்‌! 
டுக்கள்‌ திருப்புத்தூர்‌, 'இருத்தலியாண்ட நாயனார்‌ ! 
'இருக்கோயிலும்‌, 'பிரஈன்மலை மங்கைபாகர்‌ ஆலயதி 
திலும்‌, ராமேஸ்வரம்‌ இராமநாதசுவாமி ஆலயத்‌ 
திலும்‌ படி யெடுக்கப்பட்டுள்ளன. 





எட்டு, ஒன்பதாம்‌ நாற்ருண்டைச்‌ சோந்த தொன்‌ 
மையான சில கல்வெட்டுக்கள்‌ எதிர்க்கோட்டை, 
பள்ளிமடம்‌, திருச்சுழியல்‌, குன்றக்குடி, திருப்‌ 
புத்தூர்‌, இராமேஸ்வரம்‌ ஆூய ஊளர்களில்‌ உள்ளன 
இவை இன்றைய தமிழின்‌ தொன்மை வடிவமான 
வட்டெழுத்துக்களில்‌ அமைந்திருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. இவை போன்றே புராகனமரன இரந்த 
எழுத்துக்களில்‌ எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள்‌ 
பெருங்கருணை, பிரான்மலை இராமேஸ்வரம்‌, இருப 
புத்தூர்‌. ஆகிய ஊர்களில்‌ உள்ளன. மேலும்‌ 
டமமையான உலகமொழிகளான ஹிப்ருவிலுல்‌, 
அரபியிலும்‌ அமைந்தி கல்வெட்டுக்கள்‌. பெரியபட்‌ 


54 





மினத்தில்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்‌ 
இவை. தவிர பாண்டியர்களில்‌ காலத்தால்‌ மிகவும்‌ 
முற்பட்ட வரகுண பாண்டியன்‌. மாறன்‌ சடையன்‌, 
வீரபாண்டியன்‌ ஆகிய மன்னர்களது ஆட்சிக்‌ கால 
கல்வெட்டுக்களும்‌ கிடைத்துள்ளன. அவைகளும்‌ 
இன்னும்பிற மன்னர்களது கல்வெட்டுக்களும்‌ இந்த 
இந்த மாவட்டத்தில்‌ எங்கெங்கு உள்ளன என்ற 
விபரங்கள்‌ கழே தரப்பட்டுள்ளன. 


2, வரகுணபாண்டியன்‌ '. திருப்புத்தூர்‌ 
என்ற மாறன்‌ சடையன்‌ 2 பள்ளிமடம்‌ 
(இ.பி. 765-790) 

2. விக்ர்பாண்டியன்‌ -ு. - “தேவிபட்டினம்‌ 
(7780-90) ி இருப்புத்தரர்‌ 

1. இராஜராஜசோழன்‌ ல திருப்புத்துரா்‌ 
(985-1013) ன்‌ திருச்சுழியல்‌ 
எதிர்க்கோட்டை 

8, வீரபாண்டிய தேவன்‌ ல. எதி.ர்க்கோடட்டை 
(946-968) யள்ளிமடம்‌ 
காளையார்கோவில்‌ 

பெருங்கருணை 
குன்றக்கு டி- 

பிரான்‌ மலை 

திருப்புத்தூர்‌ 


5. முதலாவது குலோத்துங்க 
சோழன்‌ கோவிலாங்குளம்‌ 


(1070-1722) குன்றக்குடி 
திருப்புத்தூர்‌ 
8. குலசேகர தேவ ல சோழபுரம்‌ 


பாண்டியன்‌ கோவிலாங்குளம்‌ 


56 





9. காரையூர்‌ 2 செல்லப்பாபுரம்‌ 

10. கீமக்கரை 2 கோதைமங்கலம்‌ 
(அறுந்தொகைமங்கலம்‌) 

77. குருவடிமித ல்‌ ஜினேந்திரமங்கலம்‌ 

12. குதக்கோட்டை 2 குத்தக்கோட்டை 

74. கூத்தகுடி -.. அதிசயபாண்டியநல்லூர்‌ 

74. காளையார்கோவில்‌ - தலையாலங்கானம்‌ 


காலப்போர்‌ 


15. கொடுமளுர்‌ - -.. தத்துமபாண்டியதல்‌ தூர்‌ 


16. சூடியூர்‌ -... எடுவூர்‌ 

17. சூரக்குடி ல கூறைக்குடி. 

78. சோழந்குரா்‌ 2 முடிந்தரை வயல்‌ 

19. சோழபுரம்‌ 2 விக்ரமபாண்‌ டீச்சுரட்‌ 

20. தேவிபட்டினம்‌ ௮ ஸ்ரீவல்லபபட்டிணம்‌.. 
(உலகமாதேவிபட்டினம்‌) 

51 திருப்பாலைக்குடி 2 மானாபரணன்பட்டினம்‌! 

22. நேமம்‌ 2 நியமம்‌ 

22. பள்ளிமடம்‌ ல பள்ளிப்படை 


24. பெரியபட்டினக்‌ 2 பவித்திர மாணிக்க 


பட்டினம்‌ 
25. பெருங்கருணை ்‌ கலிசேகரமங்கலம்‌ 
26. பிரான்மலை. 1 பறம்புமலை 
(இருக்கொடுங்குன்‌ றம்‌) 
27. மகிபாலன்பட்டி 2 பூங்குன்றம்‌ 
28. மரைக்காயர்டட்டினம்‌ - வஊாபிபுஅரசர்பட்டினம்‌ 
29. மட்டியூர்‌ 2 மட்டியூர்‌ சிவபுரி 
“20. மானாமதுரை 2 மானவீர மதுரை 
௮3. முதகுதூர்‌ - சோவித்தராஜ சமூத்திரம்‌ 
92. மூத்துராமலிங்கபுரம்‌ - செப்பேடுகொண்டான்‌ 
42. முறையூர்‌ -. விக்கிரபாண்டிய நல்லூர்‌: 


(8ம்‌ சார்ந்த மங்கலம்‌) 


57 


நத வம எட கன்னன்‌ இரட்ட மை கதவ வவ வப்‌ அத வனசகன் வவ வைத் கக கைகைக் க 


94. ராஜகம்பீரம்‌ 


85. ராஜூங்கமங்கலம்‌ 


86. தேத்தாங்கால்‌ 
97. ஆனந்தூர்‌ 

98. திருத்தங்கல்‌ 
99: ஆறாவயல்‌ 

40. இராமேஸ்வரம்‌ 
கீர. சாலைக்கிராமம்‌ 


88, பட்டமங்கலம்‌ 
[3 இளையாத்தகுடி 


- ரா£ஜகம்பீரச்‌ சதுர்வேதி 
௮ மங்கலம்‌ 
ஸு ராஜூம்மன்மங்கலம்‌ 
ல தேற்றான்கால்‌ 
*.... அவிகர சுந்தரனல்லுரா்‌ 
ல திருத்தங்கால்‌ 


௮ செம்பொன்மாரி 


ன்‌ தேதவைநகர்‌ 
ல குலோத்துங்க சோழ 
நல்லூர்‌ 
பட்டத்தார்‌ மங்கலம்‌ 


ல குலசேகரபுரம்‌ 


௦. 


60. 





ஜீவனமாக கொள்ள வேண்டிய நிர்ப்பந்தம்‌, 
அப்பொழுது உழவுத்தொழிலில்‌ ஈடுபட்டிருந்தவர்கள்‌ 
200-க்கு 51 லிருந்து 70 பேராக உயர்ந்ததை :அந்த 
நூற்றாண்டு தொழிற்‌ புள்ளி விபரங்கள்‌ காண்பிக்‌ 
இன்றன. உழவுத்‌ தொழிலுக்கும்‌ பல இடர்ப்பாடு 
கள்‌. பருவ மழை தவறியது. பாசன வசதி குறைவு 
வரிச்சுமை, மகசூலில்‌ பங்கு என்ற பெயரில்‌ கொள்ளை, 
திலச்சுவான்‌. காரின்‌ கொடுமைகள்‌. மற்றும்‌ தமிழ்ச்‌ 
சமுதாயத்தில்‌ வாழையடி வாழையாக வளர்த்து 
மக்களிடையே முன்னேற்றத்தையும்‌ ஒற்றுமையையும்‌ 
உருக்குலைத்து வந்த சாதிக்‌ கொடுமைகள்‌. 


இவைகளுக்கெல்லாம்‌ சிகர்மாக?' சோணாடு சோறு, 
டைத்து என புலவர்கள்‌ போற்றிய சோற்றுக்‌: 
களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்திலும்‌, அதனை 
ஒட்டிய பகுதிகளிலும்‌ 1859, 7௪71, 7872ஆம்‌ ஆண்‌ 
டுகளில்‌ சூறையாடிய புயலும்‌, பிற மாநிலங்களில்‌ 
2௪75, 7௪76, 1895-இல்‌ ஏற்பட்ட பெரும்‌ பஞ்சங்‌ 
களும்‌ இந்திய மக்கட்‌ சமுதாயத்தை சிதைத்து 
சின்னாபின்னமாக்கியது. இந்த காலக்கட்டத்தில்‌ 
இரண்டு கோடிக்கும்‌ மிகுதியான மக்களை பஞ்சங்கள்‌ 
விழுங்கி ஏப்பமிட்டதாக அரசாங்க அறிக்கையில்‌ 
குறிக்கப்‌ பட்டிருக்கிறது. எஞ்சியிருந்தவர்களில்‌ ஒரு 
பிரிவினர்‌ பிறந்த நாட்டை விட்டே ஓடிப்பிழைக்க 
வேண்டிய கூலிகளாக மாறினர்‌. அன்று பரங்கிகளின்‌ 
பேச்சு வழக்கிற்கு வந்த பதம்‌ தான்‌ :*இந்தியக்‌ 
கூலிகள்‌”* என்பது. நாடாண்ட யரம்பரை; 
நாகரீகத்தின்‌ முன்னோடிகள்‌, நுண்‌ கலைகளில்‌ வல்ல 
வார்கள்‌; வேதமும்‌; வியாகரணமும்‌ கண்டவர்கள்‌; 
விஞ்ஞானமும்‌ மெய்ஞானமும்‌ வளர்த்தவர்கள்‌; 
வானியலும்‌ வேதியலும்‌ அறிந்தவர்கள்‌; இவர்‌ 


67 





களுக்கு வழங்கப்பட்ட விருதுதான்‌ **கூலிகள்‌”” 
இருளடைந்த நாடு என்று எவரோ சொன்னார்‌. அந்த 
இழிவும்‌ ஒருபெருமை எனஎண்ணி வாழ்ந்‌,த அடிமைநிலை . 


அப்பொழுது ஆங்கிலேயரின்‌ குடியேற்ற நாடுகளான 
கயானா.டிரினிடாடு, ஜமைக்கா, உகாண்டா, நேட்டால்‌, 
மொரீசியஸ்‌, இலங்கை, சரவாக்‌, பிஜி, ஆகியவைகளில்‌ 
மண்டிக்கெந்த இயற்கை வளங்களை பெருக்குவதற்கு 
ஏராளமான மனித சக்தி தேவைப்பட்டது. குறிப்பாக 
கரும்பு, வாமை, கோக்கோ, ரப்பர்‌, தேயிலை 
தோட்டங்களை அமைத்து காக்க கறுப்பர்களின்‌ 
கடுமையான உழைப்பு இன்றியமையாத.தா4 இருந்தது. 
மானமும்‌, வீரமும்‌ மடிந்து விட்ட காலை உயிரையும்‌, 
லையும்‌ வளர்ப்பதற்கு நம்மவர்கள்‌ கடலையும்‌ 
டந்து அங்கெல்லாம்‌ கூலிகளாகச்‌ சென்றதில்‌ 
வியப்பில்லை தான்‌. 






காடு மேடுகளைத்‌ திருத்திய கரங்கள்‌ அவர்களுடையது. 
காலமெல்லாம்‌ உழைத்து உருக்குலைந்தது அவர்களது 
மேனி. கிள்ளிய தேயிலைக்‌ கொழுந்தைப்‌ போல ஓய்வு 
ஓழிவு இல்லாமல்‌ கரிந்‌ து பொசுங்கியது அவர்களது 
வாழ்க்கை. குளிரிலும்‌, பனியிலும்‌, _ மழையிலும்‌ 
நனைந்து மலைகளின்‌ கொடு மூடிகளிலும்‌ காடுகளிலும்‌ 
தேயிலையையும்‌, ரப்பரையும்‌ காத்து வளர்த்து 
இலங்கையின்‌ தேசிய செல்வப்‌ பெருக்கத்துக்கு 
உறுதுணையாக இருந்தவர்கள்‌ இலங்கை இந்தியர்கள்‌. 
நான்கு- தலைமுறைகளாக அவர்கள்‌ நல்கிய உழைப்பு 
ஓந்திய கண்ணீர்‌, வியர்வை, ரத்தம்‌ இலங்கைத்‌ 
தேயிலைக்கு உலகச்‌ சந்தையில்‌ உயர்ந்த நிலையையும்‌ 
- அன்னியச்‌ செலாவணியையும்‌ எட்டிக்‌ கொடுத்திருப்‌ 
பதை எவரும்மறுக்க முடியாது. என்றாலும்‌ வரலாற்‌ 


62 





றையும்‌ பழமையையும்‌ மறந்தபுதிய ஆளவந்தார்களின்‌ 
கண்களை இலங்கை இந்தியரின்‌ எளிய கோலம்‌ உறுத்தி 
யது. கள்ளத்தோணிகள்‌, நாடற்றவர்கள்‌ என எள்ளி 
நகையாடினர்‌. பிறந்து வளர்ந்து பூமியில்‌ இருந்து 
வாழக்கூட உரிமையில்லை என வாதாடினர்‌. மூதாதை 
யர்‌ வந்த வழியில்‌ மூட்டை கட்டிச்‌ செல்வதுதான்‌ 
மூறை என முழங்கினர்‌. உச்சிக்குச்‌ செல்ல உதவிய 
ஏணியை உட்கார்ந்து கொண்டு உதைத்து எறிந்த 
கதை. 


இலங்கைத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்களை ஓரே 

ஈஅ்ணியில்‌, ஓரே குரலில்‌, ஒரே குறிக்கோளில்‌ நிலைத்து : 
நிற்க்ச்செய்தன .சங்களஆளவந்தார்களின்‌ அரசியல்‌ சிறு 
மையும்‌ இன வெறியர்களின்‌ இகழ்ச்சியும்‌ இலங்கை 

இந்தியரின்‌ கிளர்ச்சியை தடுத்துகிறுத்‌ த இயலவில்லை. 

பல்லாண்டுகளாக புரையோடிய இந்தப்‌ பிரச்சினைக்கு 

(இந்திய அரசின்‌ தலையீடு ஒரு வகையாக தீர்வு கண்டது. 

இந்தியப்‌ பிரதமர்‌ லால்பஃது[ர்‌ சாஸ்திரியும்‌, இலங்கை 

ப்பிரதமார்‌ சிரிீமாவோவும்‌ டில்லியில்‌ கைச்சாத்திட்ட 
2964-ம்‌ வருட ஒப்பந்தம்‌. 


ஐந்து லட்சத்திற்கும்‌ அதகமானஇலங்கைஇந்தியாகளை 
தமது குடிகளாக ஏற்றுக்‌ கொண்டு அவர்களுக்கு 
மறுவாழ்வு வழங்க இந்திய அரசு இசைந்தது. இதனை 
யொட்டி தெதன்னாட்டில்‌, ஆந்திரம்‌ 
கர்நாடகம்‌, கேரளம்‌, தமிழ்‌ நாடுஆக௫ிய மாநிலங்களில்‌ 
மறு வாழ்வுத்‌ திட்டங்களாக பல கோடி ரூபாய்‌ 
மூதலீட்டில்‌ ரப்பர்‌, காப்பி, தேயிலைத்‌ தோட்டங்கள்‌ 
துவக்கப்பெற்றுள்ளன. கூட்டுறவுத்துறையைச்சேர்த்து 
நூற்பு ஆலைகள்‌ பலவற்றில்‌ பல லட்சம்‌ ரூபாய்களை 
பங்குத்‌ தொகையாக முதலீடு செய்து பயிற்சி, வேலை 


64 


எவவ வைய வ வ வவ வ வ வ வ வை வ வ வ வைய ய வைய ய ப ப வடட 
வ்‌£ய்ப்புத்‌ திட்டத்திற்கு இந்திய அரசு வகைசெய்துள்‌ 
ளது. மற்றும்‌ சிறு தொழில்களில்‌ தங்களை ஈடுபடுத்திக்‌ 
கொள்வ,கற்கு சிறிய அளவில்‌ கடன்‌ வழங்கி உதவும்‌ 
, திட்டத்தையும்‌ வகுத்துள்ளது. இதைப்போன்று 
தாயகம்‌ திரும்புவோர்க்கு தமிழ்நாடு அரசுவிவசாயக்‌ 
, காணிகளையும்‌, குடியிருப்புக்‌ காணிகளையும்‌ வழங்க 
வருவதுடன்‌ பலவிதமான சலுகைகளையும்‌ வழங்கசட்ட 
ரீதியான ஏற்பாடுகளைச்‌ செய்துள்ள து. இத்தகைய மறு 
வாழ்வு வசதிகளுக்காக இந்திய அரசையும்‌ தமிழக 
அரசையும்‌ தாயகம்‌ திரும்பியேரர்‌ காலமெல்லாம்‌ 
போற்ற கடமைப்பட்டிருக்கன்றனர்‌. 21969-லிருந்து 
இதுவரை இத்தியாவிற்கு ஏறத்தாழ நான்கு லட்சம்‌ 
பேர்திரும்பியிருக்கன்றனர்‌. 


ஆண்டு குடும்பங்கள்‌ எண்ணிக்கை 
7966 228 9759 
2967 65௪ 5030. 
2968 99௪ 2882 
1969. 2299 7200. 
7970. 2789 22,702 
79717 6596 26,802 
7972 8304 22,977 
1973 -. 70,052 42,088 
2974 77,098 45,955 
2975 6184 24,976 
7976 27,282 46,782 
3977 20,257 40,7145 
2978 7,746 29,627 
2979 6428 22,904 
7980. 5058 288248 
மகர 7226 26,019 
7982 7926 29,120 
வ்டப்ட்பிட்‌ வனப்‌ ப 
மொத்தம்‌ 7,05,747 4,79,006 


மலம்‌ ப பபப பப்ப பு 


64 
யய பபப பபப பபப பபப 
ட. ஃ இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ நிலையாகத்‌ 
தங்கிய இலங்கை இந்திய வம்சா வழியினார்‌ 3539 
ஃ இராமநாதபுரம்‌ மாவட்டத்திற்கு பர்மா 
விலிருந்து திரும்பிய இந்தியவம்சா வழியினா்‌ 4984 
& இராமநாதபுரம்‌ மாவட்டத்திற்குவியட்தா 
மிலிருந்துதிரும்பிய இந்திய வம்சா வழியினர்‌ 22 
5 காயகம்‌: திரும்பியவர்களின்‌ வேலைவாய்ப்புக்காக 
இங்கு துவக்கப்பட்ட தேய * பஞ்சாலை வாரியத்‌ 
தின்‌ துணி விற்பனை நிலையங்கள்‌ வரும௦௱று: 


௮7. திருப்புவனம்‌ 2 75-0-80 
ஆ) மானாமதுரை ல 26-7-80. 
இ? திருப்புத்தார்‌ 2 74-2-47 


துவக்கப்பட்ட கூட்டுறவு தொழிற்‌ கழகம்‌: 
தந்தை... பெரியார்‌. முந்திரி பதனிடும்‌ பணி 
யாளர்‌ தொழிற்‌ கூட்டுறவுக்‌ கழகம்‌ குன்றக்‌ 
குடியில்‌ ஏற்படுத்தப்பட்டது. ௦ 


நுறைமுகப்‌ பட்டிளங்கள்‌ 


இந்த மாவட்டத்தின்‌ கிழக்கு எல்லையாக அமைத்‌ 
துள்ள முன்னூறு கிலோ மீட்டர்‌ தொலைவு கடற்கரை 
பாக்‌ நீரிணைப்பையும்‌ மன்னார்‌ வளைகுடாவையும்‌ 
தொட்டுக்‌ கொண்டு இருக்கறது. வடக்கே சுந்தர 
பாண்டியன்‌ பட்டினத்திலிருந்து தெற்கே கன்னி 
ராஜபுரம்‌ வரையிலாக இத்த நீண்ட கடற்கரை 
காலத்தின்‌ பல நிகழ்ச்சிகளுக்கு நிலைக்களனாக 
அமைத்து வரலாறு படைத்துள்ளது. இங்கு பல பட்டி 
னங்கள்‌ எழுந்து சறப்புற்றது போல, அவை நலிந்து 
மறைந்தும்‌ இருக்கின்றன்‌. இன்னும்‌ சில பட்டினங்கள்‌ 
(பழமையின்‌ பெருமையைப்‌ பறைசாற்றும்‌ சன்னமாக 
மட்டும்‌ இன்றுவரை இருந்து வருகின்றன. அவைகளில்‌ 
தெதொண்டி, தேவிபட்டினம்‌, பெரியபட்டினம்‌, 
ஈழக்கரை ஆகியவை குறிப்பிடத்‌ தக்கன. அவை 
பற்றிய சில,தகவல்கள்‌ இங்கே கொடுக்கப்படுகின்‌ றன. 


கீழக்கரை 


இழக்குக்கணையில்‌ உள்ள பட்டினம்‌ என்ற பொருளில்‌ 
தான்‌ ஏழக்கரை கடந்த முன்னூறு ஆண்டுகளாக 
வழங்கப்பட்டு வருகிறது. வடகரை, தென்கரை, 
பெருங்கரை, மடக்கரை என்ற தமிழ்நாட்டு சிற்றூர்‌ 
களைப்‌ போன்று இந்த ஊரின்‌ பெயரும்‌ கரை என்ற 
விகுதியுடன்‌ உள்ளது. இந்த ஊரின்‌ உண்மையான 
பெயர்‌ என்ன என்பதை அறுதியிட இயலவில்லை. 
என்றாலும்‌ இங்குள்ள பதினேழாவது நூற்றாண்டு 
கல்வெட்டின்படி இந்த ஊர்‌ நினைத்ததை முடித்த 
விஜயன்‌ பட்டினம்‌ என்றும்‌, அறுந்தொகை மங்கலம்‌ 
என்றும்‌ பெயா்‌ பெற்று இருந்ததாகத்‌ தெரிகிறது. 


66 





வகுதை, தென்காயல்‌ என்பனவும்‌ இத்த ஊருக்கான 
இலக்கியப்‌ பெயர்களாகும்‌. பதினாறாவது நூற்றாண்‌ 
டிற்கு முன்னதாக உள்ள நிகழ்ச்சிகளுடன்‌. இணைக்கத்‌ 
தக்க வரலாற்றுச்‌ சான்று எதுவும்‌ இங்கு இதுவரை 
கிடைக்கவில்லை. 


இராமநாதபுரம்‌ திருமலைச்சேதுபதி மன்னர்‌ வழங்கிய 
செப்பேடு ஒன்றிலிருந்து, இந்தப்‌ பட்டினத்துப்‌ பேட்‌ 
டையில்‌ மூத்து, நெல்‌, நவதானியங்கள்‌, பாக்கு, 
மிளகு, செெம்பு, துத்தநாகம்‌, பட்டுப்புடவை, 
பன்னீர்‌, ஏலம்‌, கிராம்பு, சாதிக்காய்‌, பத்திரி, பட்டு 
நூல்‌, கருப்புக்கட்டி, புளி, தேங்காய்‌, பலசரக்கு 
ஆகிய பொருட்களில்‌. சிறப்பான வாணிபம்‌ நடை 
பெற்றமை தெரியவருகிறது. இதன்‌ காரணமாக பல 
நாட்டாரும்‌ இங்கு வந்து வதிந்து இருந்ததை 
இங்குள்ள பன்னாட்டார்‌ தெரு என்ற பகுதி நினைவூட்டு 
கிறது. இந்‌.த வணிகத்தில்‌ ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ இன்றி 
உயர்ந்து நின்றவர்கள்‌ சோனகர்கள்‌ என்று அழைக்கப்‌ 
பட்ட இஸ்லாமியர்‌, கிழக்குக்‌ கடற்கரையெங்கும்‌ சிறு 
சிறு தொகுதிகளாக அஞ்சு வண்ணங்களில்‌ ஆங்காங்கு 
குடியமர்ந்த அவர்கள்‌, இந்த ஊரிலும்‌ நிலைத்து ஏற்ற 
மூடன்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. 


பதினாரும்‌ நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌ மன்னார்‌ .வளை 
குடாவில்‌ போர்த்துக்‌ கேகியரின்‌ ஆதிக்கம்‌ மிகுந்ததன்‌ 
காரணமாக இங்குள்ள இஸ்லாமியரின்‌ வெளிநாட்டு 
வாணிபம்‌ சுருங்கியது என்றாலும்‌ ஒரு நூற்றாண்டு 
காலவரம்பிற்குள்ளாக மீண்டும்‌ தங்களது வளமையான 
வாணிபச்‌ சிறப்பை, எய்தியதன்‌ சன்னமாக வள்ளல்‌ - 
சீதக்காதி விளங்கினார்‌. அவரது வற்றாத செல்வமும்‌ 
வளர்த்து ஒங்கிய கொடையும்‌” செத்தும்‌ கொடுத்த 


67 





சீமான்‌ சீதக்காதி” எனச்‌ செந்தமிழோர்க்கு க்‌ 
கரையைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதாக உள்ளது. அவர்‌அங்கு 
அமைத்த பள்ளி வாசல்‌ சோனக திராவிட கட்டுமானக்‌ 
கலைவிருந்தாக காட்சியளித்துக்‌ கொண்டிருக்கிறது. 
வள்ளல்‌ சீதக்காதியின்‌ ஆன்மிக குருவாக இலங்கியவா்‌ 
ஸதக்கத்துல்லா அப்பா அவர்கள்‌ சீழைநாட்டு ஏகத்துவ 
நெறியின்‌ தத்துவப்‌ பேமையாகவும்‌, அரபு மொழி 
உலகம்‌ அனைத்தும்‌ ஏற்றிப்‌ போற்றும்‌ மகா சுவியாகவும்‌ 
வாழ்ந்த அவர்களது போதனையிலும்‌ பயிற்சியிலும்‌ 
பயன்‌ பெற்ற இறையன்பார்களையும்‌, புலவர்‌ பெரும்‌ 
களையும்‌ தோற்றுவித்த பெருமை இந்த ஊரின்‌ 
மண்ணுக்கு உண்டு. மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌, 
சுவ்வத்து நாயகம்‌, செயிது அப்துல்‌ காதிர்‌, ஆலிம்‌ 
புலவர்‌, குணங்குடி மஸ்‌ தான்‌ ஆகியோர்‌ அவர்களில்‌ 
சிலராவர்‌ ்‌ 

மேலும்‌, செந்தமிழ்‌ இலக்கியங்களான சீருப்புராணம்‌, 
சின்ன சீறு, ராஜநாயகம்‌ போன்ற ஒப்பற்ற காவியங்‌ 
களின்‌ கொடை நாயகர்களான அபுல்‌ காசிம்‌ மரைக்‌ 
காயர்‌, சின்ன நயினார்‌ லெப்பை மரைக்காயர்‌, அப்துல்‌ 
காதிர்‌ மரைக்காயர்‌ ஆகியோர்‌ அனைவரும்‌ அந்தக்‌ ஜேக்‌ 
கரை வள்ளல்‌ பெருமக்களின்‌ வழிவந்தவர்கள்‌ ஆவர்‌. 
இத்த ஊரில்‌ சோனகரைகத்‌ தவிர சிறுபான்மையினரான 
மறவர்களும்‌, பரவர்களும்‌ உள்ளனர்‌. போர்த்துக்‌ 
கே௫ியர்‌, டச்சுக்காரர்கள்‌ காலத்தில்‌ அமைக்கப்பட்ட 
பண்டக சாலைகளும்‌ தேவாலயங்களும்‌ இன்றும்‌ 
சிதைந்த நிலையில்‌ இருக்கின்றன. 


தொண்டி 

சங்க இலக்கியமான ஐங்குறு நூறில்‌ கொண்டியைப்‌ 
பற்.நிய சில பாடல்கள்‌ உள்ளன. அகப்பாடல்‌ ஒன்றை 
யாத்த சாத்தனார்‌ என்பவர்‌ தொண்டியா மூரைச்‌ 


68 





சேர்ந்தவராகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. ஐம்பெருங்‌ 
காப்பியங்களில்‌ ஒன்றான இலைப்பதிகாரம்‌ ஊர்காண்‌ 
காதையில்‌ **வங்க ஈட்டத்து தொண்டியோர்‌ இட்ட 
அகிலும்‌, துகலும்‌,ஆரமும்‌** பற்றி மதுரையில்‌ பேசப்‌ 
படுகிறது. இன்னும்‌ ஏழாம்‌ நூற்றாண்டு இலக்கியமான 
பாண்டிக்‌ கோவையில்‌ பாண்டியன்‌ நெடுமாறனது 
பட்டினமாக தொண்டி புகழ்ந்து உரைக்கப்படுகறது. 


இலக்கியச்‌ செறிவு இணைந்த இந்தப்‌ பட்டினம்‌ 
சேரனுக்குச்‌ சொந்தமான கடல்‌ தொண்டி போல 
இந்த,த்‌ தொண்டி சோழனது சொத்தாக இகுச்சு 
பாண்டியருக்கு மாறி இருக்கறது. 


தமது எட்டாவது ஆட்சியாண்டில்‌ பாண்டிய தர்மப்‌ 
டிற்குள்‌ படை நடத்திவந்த ராஜராஜ சோழ தேவன்‌, 
கடந்தவுடன்‌ தொண்டியை வந்தடைந்த பிறகுதான்‌ 
தமது இலக்கை தோக்கச்‌ செல்லும்‌ வழியில்‌ மாறு 
தலைச்‌ செய்தான்‌. அவன்‌ புதிதாக அமைத்த அந்தப்‌ . 
பாண்டிய நாட்டுப்பாதை பின்னர்‌ ஜனநாதன்‌ வழி 
என வழங்கப்பெற்றது. இலங்கைக்‌ கண்ட நாயகன்‌ 
.ஐக.த்‌ விஜயன்‌ தலைமையில்‌ இ.பி.1768இல்‌ இலங்கை 
யிலிருந்து வந்த படைகளுக்கும்‌ பாண்டியன்‌ குலசே 
கரனது படைகளுக்கும்‌ இந்தப்‌ பட்டினத்தில்‌ பல 
போர்கள்‌ நடைபெற்றன. பாண்டிய இளவரசன்‌ 
வீரபாண்டியனுக்குப்‌ பரிந்து வந்த இலங்கையரை, 
இந்தப்‌ பட்டினத்திற்கு . அண்மையில்‌ குடியேறிய 
இஸ்லாமியா, பரிசுப்‌ பொருட்களுடன்‌ வரவேற்பு 
அளித்ததாக இலங்கை வரலாறு மகாவம்சம்‌ பதிவு 
செய்துள்ளது. இன்னொரு கல்வெட்டுச்‌ செய்தியின்‌. 
படி, தொண்டிக்கு அண்மையில்‌ தர்‌.த்தாண்டதானம்‌ 
திருக்கோயில்‌ இ.பி. 7269 இல்‌ குழுமிய பல நாட்டு 


69 





வணிகரில்‌ இஸ்லாமிய அஞ்ச வண்ணத்தவரும்‌ 
இருந்ததாகத்‌ தெரிகிறது. 


இங்ஙனம்‌, இஸ்லாமியர்‌ - அரபு நாடுகளில்‌ இருந்து 
வணிகத்திற்காக கிழக்கு கரைக்கு வந்தவர்கள்‌ இந்த 
ஊரில்‌ வலசையாக வாழ்ந்தனர்‌. பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ பாண்டிய நாட்டவரும்‌ அரபு நாடு 
களுக்கும்‌ இடையே விறுவிறுப்பாக நடந்த குதிரை 
வாணிபத்தில்‌ இந்தப்‌ பட்டினத்திற்கும்‌ பங்கு இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. இன்னும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ 
**தொண்டி மட்டக்‌ குதிரை போல” என்ற வழக்கு 
இருப்பது பழமையை நினைவு: கூர்வதாக உள்ளது. 
பதினான்காவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அரபுதாட்டுப்‌ 
ப்யணி இந்த ஊரை தண்டா (0$47௩0௨) எனக்‌ 
குறித்துள்ளார்‌. 


சி.பி. 76289 முதல்‌ இந்தப்‌ பகுதியில்‌ க்ண்ச்த்தக்‌ 
சியரின்‌ நடமாட்டமும்‌ கிறிஸ்துவமத பிரச்சாரமும்‌ 
நீடிப்பதற்கு திருமலை மன்னர்‌ காரணமாக இருந்தார்‌. 
அப்பொழுது யாழ்ப்பாணத்தை (இலங்கை) தங்களது 
ஆட்சியில்‌ வைத்திருந்த போர்த்துக்ககியார்‌ எதிர்க்‌ 
கரையில்‌ உள்ள தொண்டியுடன்‌ மது, மிளகு, பட்டு 
ஆகியவைகளில்‌ வியாபாரத்‌ தொடர்பு கொண்டிருந்‌ 
தனர்‌. என்றாலும்‌ சேதுபதிகளது கடுமையான நட 
வடிக்கை காரணமாக யபோர்த்துக்கேசியர்‌ இங்கு 
நீடிக்க முடியவில்லை. 

கொண்டியந்துறைக்‌ காவலன்‌ என்ற விருதுகள்‌ உரி 
யவர்களாக சேதுபதிகளது இந்த௫ளர்‌ கி.பி. 7720இல்‌ 
புதிதாக அமைக்கப்பட்டவெகங்கை சீர்மையுடன்சேர்க்‌ 
கப்பட்டது. ஆங்கிலேயருக்கும்‌ சிவகங்கை பிரதானி 
தளான மருது சசோதரர்களுக்கும்‌ இடையில்‌ 
நிகழ்ந்‌ த பல போரர்சனில்‌ இந்த ஊரும்‌ சம்பந்தப்‌ 


70. 





பட்டிருந்தது. அப்பொழுது ஆற்காட்டு நவாப்‌ 
முகம்மது அலி வாலாஜா இந்த ஊரில்பெரும்‌ படை 
யூடன்‌ ' முகாமிட்டிருந்ததாக சவகங்கை சரித்திரக்‌ 
கும்மியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


காலப்போக்கில்‌ இங்கு கடல்‌, கரையைக்‌ கடந்து 
அளருக்குள்‌ வந்து விட்டதால்‌ துறைமுகம்‌ பழுதுற்று 
கப்பல்‌ போக்குவரத்துக்கு தகுதியற்றதாகி கடல்‌ 
வாணிகத்தைப்‌ பாதித்து விட்டது. இந்த ஊர்‌ 
மக்களும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ பிழைப்பிற்காக 
இலங்கை, மலேஷியா நாடுகளுக்கு குடிபுகுந்து 
விட்டனர்‌. ஆனால்‌ இந்த ஊரில்‌ தமிழ்‌ விளைச்சலுக்கு 
மட்டும்‌ என்றும்‌ தட்டுப்பாடு ஏற்படவில்லை. அரபு! 
மொழியிலும்‌, தமிழிலும்‌ வல்ல பெரும்‌ புலவர்களும்‌। 
வேதாந்திகளும்‌ இந்தப்‌ பட்டினத்தை தமிழ்‌ உலகம்‌) 
மறந்து விடாமல்‌ இருக்கும்‌ வண்ணம்‌ பல படைப்‌ 
புக்களைத்‌ தந்துள்ளனர்‌. அவர்களில்‌ சுல்தான்‌ செய்யிது 
"அப்துல்‌ காதிறு என்ற குணங்குடி மஸ்தானிலிருந்து 
மூ.ரா.மு முகமது காசிம்‌ வரையான பலர்‌ இந்த 
மண்ணில்‌ மலர்ந்த வாடாத மலர்கள்‌. 


தேவிபட்டினம்‌ 

இதிகாசகாலத்துடன்‌ இணைத்துக்‌ குறிப்பிடப்படுகின்‌ ற 
பல ஊர்களில்‌ இந்தப்‌ பட்டினமும்‌ ஒன்றாகும்‌. இந்தியா 
முழுவதும்‌ உள்ள ஐம்பத்து இரண்டு சக்தி பீடங்களில்‌ 
“இந்த ஊரும்‌ ஒன்றாகக்‌ கருதப்பட்டு வருகிறது. கி.பி 
992/994 இல்‌ பாண்டிய நாட்டிற்குள்‌ புகுந்த ராஜ 
ராஜ சோழ தேவனது பெரும்படையணிக்‌ காலத்தில்‌ 
இந்தப்‌ பட்டினம்‌ இறெப்புற்றிருக்க வேண்டும்‌. மேலும்‌ 
ராஜராஜனது ஈழப்படையெடுப்பிற்கும்‌ இந்த துரை 
மூகம்‌ பிரதான... உதவிகளமாக விளங்கி இருக்க 


73 


வேண்டும்‌. இகன்‌ காரணமாக இந்த ஊரைப்‌ பலவகை 
களிலும்‌ சிறப்புறச்‌ செய்து, தனது பட்ட மகிஷியான 
லோகமகாதேவியின்‌ பெயரில்‌ இந்தப்‌ பட்டினக்கை 
ராஜராஜ தேவன்‌ *“உலகமகாஈ தேவிபட்டினம்‌” என்ற 
பெயரில்‌ வழங்கினான்‌ என்பது வரலாற்று ஊகமாக 
அமைகிறது. இந்தப்‌ பெயரின்‌ சுருக்கமான *தேவி 
பட்டினம்‌” என்பது இன்றைய வழக்காகும்‌. 


செவ்விருக்கை நாட்டில்‌ அமைத்த இந்தப்‌ பட்டினம்‌, 
ஒன்பதாம்‌ நூ.ம்‌.றாண்டில்‌ பாண்டிய மன்னன்‌. ஸ்ரீவல்லப 
தேவன்‌ பெயராலும்‌ வழங்கப்‌ பட்டதை அந்கு ஊரில்‌ 
1உள்ள இன்னொரு கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. பன்னி 
ரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இலங்கையில்‌ இருந்து வந்த 
£ப்படைகளுக்கும்‌ குலசேகர: பாண்டியனது தமிழ்ப்‌ 
1 டகளுக்கும்‌ நடைபெற்ற போரில்‌ இந்‌.த ஊர்‌ இருவா்‌ 
'பக்கலிலும்‌ கைமாறியது. இந்த ஊருக்கு அண்மையிலும்‌ 
இந்தப்போர்‌ தொடர்ந்ததற்கான சான்றுகள்‌ உள்ளன. 
மதுரை மன்னன்‌ கிருஷ்ணப்ப நாயக்கனது பெரும்படை 
யொன்று க பி.7565இல்‌ இங்கிருந்து புறப்பட்டுச்‌ 
சென்று இலங்கையை வெற்றி வாகை சூடி திரும்பிய 
விவரம்‌ மதுரைதாயக்கார்‌ வரலாற்றில்‌ காணப்படு கிறது. 
இத்‌ தகைய வெற்றி விஜயம்‌ ஒன்றை சேதுபதி மன்னரது 
பர்வத வர்த்தினி என்ற கப்பல்‌ மேற்கொண்டதாக 
பிற்கால இலக்கியமான சேதுபதி ஏலப்பாட்டு, என்ற 
சிற்றிலக்கியம்‌ வர்ணிக்கிறது. 





பிற்காலப்‌ பாண்டியப்‌ பேரரசின்‌ பிரகான அங்கமான 
குதிரைப்‌ படைக்குத்‌ தேவையான குதிரைகள்‌ ஆண்டு 
;தோறும்‌ ஆயிரக்கணக்கஇல்‌ அரபு நாடுகளில்‌ இருந்து 
பெறப்பட்டன. அவை இறக்கப்பட்ட பாண்டிய 
மாட்டின்‌ மூன்று துறைகளில்‌ . இந்தப்‌ பட்டினமு 


72 





ஒன்றாகும்‌ என உலகப்‌ பயணி வஸ்ஸாப்‌ எழுதியுள்ளார்‌ 
இதன்‌ காரணமாக இந்தப்‌ பட்டினத்தின்‌ தென்பகுஇ 
யில்‌ அரபுநாட்டு இஸ்லாமியரின்‌ அஞ்சு வண்ணமும்‌ 
குடியேற்றமும்‌ ஏற்பட்டன. ஏற்கனவேபாண்டிய நாட்‌ 
டி.ற்கும்‌ அரபுநாடுகளுக்குமான வணிகத்‌ தொடர்புகள்‌ 
வலுப்‌ பெற்றன. 


இங்குள்ள சையது அகம்மது பாக்தாதி என்பவரது 
அடக்கவிடம்‌ இதனை உறுதி செய்கிறது. (ஈராக்‌ 
நாட்டின்‌ தலைநகரான .பாக்தாத்திலிருந்து வந்தவர்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ பாக்தாதி என்பதாகும்‌]. 


மன்னார்குடாவில்‌ போர்த்துக்கேயரின்‌ கடலாதிக்கம்‌ 
மிகுந்த இந்தப்‌ பட்டினத்து மரக்கலராயார்களான 
இஸ்லாமியரது வெளிநாட்டு வணிபத்‌ தொடர்புகள்‌ 
சுருங்க. மற்றும்‌ இந்தத்‌ துறைமுகம்‌ கடல்‌ 
கோளாறினால்‌ பாதிக்கப்பட்டு பெருங்கப்பல்களைக்‌ 
கரைக்கு அண்மையில்‌ கொண்டு வருவது இயலாது 
போயிற்று. இந்த நூற்றாண்டின்‌. துவக்கம்‌ வரை 
எதிர்க்கரையில்‌ உள்ள ஈழத்துடன்‌ மட்டும்‌ கப்பல்‌ 
தொடர்பு நீடித்தது. 


இப்பொழுது இந்த ஊர்‌ இந்து சமயத்தினரது 
யாத்திரைத்‌ தலமாக மட்டும்‌ இருந்து வருகிறது. 


பெரியபட்டினம்‌ 


சின்னஞ்சிறு ஊராக உள்ள இன்றைய பட்டினத்தின்‌ 
பெயரும்‌ நிலையும்‌ கடந்த பல நூற்றாண்டுகளில்‌ 
வேறுவிதமாக இருந்ததை வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 
தெரிவிக்கின்றன. மூட்டாச்‌ சிறப்புடைய பட்டினம்‌ 
என மூதறிஞர்களால்‌ பாறாட்டப்‌ பெற்ற அந்தப்‌ 
பெருநகரம்‌ கற்பனையிலுங்‌ காண முடியாத எளிமைக்‌ 


ம 





கோலத்தில்‌ இன்று காட்சியளிக்க அ. பக்கம 
பட்டினம்‌ எனவும்‌, பவித்திரமாணிக்கப்‌ பட்டினம்‌ 
ல்‌ பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டுவரை 
இதந்த ஊர்‌ முறிப்பிடப்‌ பட்டுள்ளது. அத்த நூற்‌ 
ருண்டில்‌ பாண்டிய நாட்டிற்கு. வருகைகுந்து வரலாற்று 
ஆசிரியர்‌ வஸ்ஸாப்‌ இந்த ஊரினைப்‌ பத்தன்‌ எனக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. மேலும்‌ மாறவர்மன்‌ குலசேகர 
பாண்டியனது மூன்று பெரும்‌ துறைமுகங்களில்‌ 
இந்தப்‌ பட்டினமும்‌ ஓன்று எனவும்‌ குறித்துள்ளார்‌. 






சி. பி. 727௪இல்‌ டெல்லியிலிருந்து தென்னகம்‌ நோக்கு 
வந்த தளபதி குஸ்ரூகான்‌ இந்தப்‌ பட்டினத்தைச்‌ 
குூறையாடியகதாகவும்‌, அங்கு சிறப்புடன்‌ விளங்கி ய 
சுல்தான்‌! ஸிராஜுஇன்‌ என்ற அரபு வணிகரையும்‌ 
அவரது குடும்பத்தினர்‌ உடமைகளையும்‌ கொள்ளை 
கொண்டு கொலை செய்ததாக கவிஞா்‌ இஷாமி தமது 
கவிகை நூலில்‌ குறித்துள்ளார்‌. இலங்கையிலிருந்து 
மாலித்தீவு நாட்டிற்குப்‌ புறப்பட்ட உலகப்‌ பயணி 
இபுன்‌ பதூதா ௫. பி. 7224இல்‌ மரக்கலங்கள்‌ அழிவுக்‌ 
குள்ளாகிதிசைமாறி வந்துஇத்த*ப.த்தனில்‌*பலநஈட்கள்‌ 
தங்கி இருந்தார்‌. இந்தத்‌ துறைமுகத்தின்‌ சிறப்பை 
யும்‌ வளமையையும்‌ தமது குறிப்புகளில்‌ விவரமாகக்‌ 
குறித்துள்ளார்‌. 


பத்தன்‌ என்பது அரபு மொழியில்‌ பட்டினம்‌ என்ற 
குமிழ்ச்‌ சொல்லுக்கு நேரான பொருளைக்‌ கொடுப்ப 
தாகும்‌. இந்தப்‌ பட்டினத்தை வரலாற்று ஆரியர்‌ 
கள்‌ அமீர்குஸ்ருவும்‌, இமிஷ்கியும்‌ கூட பத்தன்‌ என்ற 
அரபுச்‌ சொல்லையே பயன்படுத்தியுள்ளனர்‌. ஆனால்‌ 
மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியனது எட்டாம்‌ ஆட்௪ 
யாண்டு கல்வெட்டில்‌ இந்த ஊர்‌ பவித்திர மாணிக்‌ 
கப்பட்டினம்‌ என்றே குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. 


74 





தூத்துக்குடியில்‌ இருந்து நாகபட்டினம்‌ வரையான 
கடற்கரை பற்றிய விவரங்களைத்‌ தருகிற கிறித்துவ 
சமயச்‌ சான்றோர்‌ தியூ ஹோஃப்‌, இந்த ஊள்ரைப்‌ 
பதினேமாம்‌ நூற்றாண்டில்‌, பெரியபட்டினம்‌ என்றே 
குறிப்பிட்டுள்ளார்‌. அப்பொழுது இந்தப்‌ பகுதியில்‌ 
வழக்கில்‌ இருந்த இராமேஸ்வரப்பட்டினம்‌, 
தொண்டிப்பட்டினம்‌ ஆகிய கடற்றுறைகளை விட 
அளவிலும்‌, இறப்பிலும்‌ பெரிது என்பதைக்‌ குறிக்க 
இந்து ஊரின்‌ பெயரில்‌, பெரியண என்ற செசொல்‌ 
இணைந்து இருத்தல்‌ வேண்டும்‌. 


பராக்கிரம பட்டினம்‌, பவித்திர மாணிக்கப்‌ பட்டின 
மாகி, பத்தன்‌ என்ற வழக்குப்பெற்று ..இப்பொழுது 
பெரியபட்டினமாகப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. 

இங்குள்ள மக்கள்‌ இஸ்லாமியர்‌; சோனகர்‌ * என: 
அழைக்கப்படுவர்‌. தென்னகத்திற்கு அரபு தாட்டி 
லிருந்து வந்த மாலிக்‌ இபுனுஇீனார்‌ தலைமையில்‌ வந்த 
சமயப்‌ பணிக்‌ குழுவின்‌ காலந்தொட்டு இங்கு 
இஸ்லாமியரது குடியேற்றம்‌ ஏற்பட்டதாக கருதப்‌ 
படுகிறது. ஆனால்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
மதினத்திலிருந்து வந்த புனித சுல்தான்‌ சையது 
இபுராக&ம்‌ ஷகது அவர்கள்‌, இங்கு ஆட்சி செய்த 
விக்கிரம பாண்டியனை வென்று தங்களது ஆட்சியை 
திலைநாட்டியகன்‌ காரணமாகவும்‌ அடுத்து அரபு 
நாட்டிற்கும்‌ பாண்டிய நாட்டிற்குமிடையில்‌ நடை 
பெற்ற விறுவிறுப்பான குதிரை வியாபாரம்‌ காரண 
மாகவும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ இஸ்லாமிய மக்களது 
பெருக்கம்‌ மிகுந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


இவர்கள்‌ அனைவரும்‌ ௪டல்‌ வாணிகத்தில்‌ தேர்ந்து 
இருந்தது போல, முத்துக்குளித்தல்‌, சங்கு எடுத்தல்‌, 


க 


மீன்‌ பிடித்தல்‌, சிப்பி, பவளம்‌ சேகரித்தல்‌ போன்ற 
தொறில்களிலும்‌ இறம்படத்‌ திகழ்ந்தனர்‌. என்றாலும்‌ 
வெர்ளைப்‌ பரங்ககளான போர்த்துக்கேய, டச்சு, 
ஆங்லை நாட்டவரின்‌ கடுமையான போட்டி, மோதல்‌ 
ஆகியவைகள்‌ காரணமர்க இவர்கள்‌ தங்களது இயல்‌ 
பான கடல்‌ தொழிலை விட்டு, விவசாயத்தில்‌. ஈடு 
பட்டனர்‌ என்றாலும்‌, முத்துக்‌ குளித்தலிலும்‌, சங்கு 
எடும்‌. தலிலுஃ்‌ சிறந்த கொழிலாளிகள்‌ தொகுஇயாக 
இந்த ஊரில்‌ இத்றளவும்‌ வாழ்ந்து வருகிருர்கள்‌. 
தெழ்நு கடலையும்‌ இத்த ஊரையும்‌ இணைக்கும்‌ 
கப்பலாறு என்ற இயற்கையான ஆற்றுவழி மணல்‌ 
மேடிட்டு விட்டதால்‌ இந்த ஊர்‌ துறைமுகப்பட்டின 
மாகத்‌ தொடர்ந்து விளங்கும்‌ தகுதியை இழந்து 
விட்டு. இங்குள்ளவர்களுக்கு கடல்‌ தொழில்‌ 
வாய்ப்பும்‌ அரு விட்டது. 











ய்‌ 


ஆனால்‌ இந்த ஊரின்‌ பழமையான வரலாற்றுப்‌ 
பாரம்பரியத்தை விளக்கும்‌ சின்னங்களாக இங்கு 
அகழ்வில்‌ கிடைத்த சோழ, பாண்டிய, பல்லவ, 
நாயக்க சேறுபதி மன்னர்களது பொன்‌, வெள்ளி, 
செம்பு நாணயங்களும்‌, ஹிப்ரு, அரபி, தமிழ்‌ கல்‌ 
வெட்டுக்களும்‌ அமைந்துள்்‌சான, மற்றும்‌ இங்குள்ள 
சிதைவுற்ற கோட்டைச்சுவர்‌, கடற்கரைப்‌ பகுதி, 
கட்டுமானங்களும்‌ கடந்த காலச்‌ சிறப்பைக்‌ கட்டியங்‌ 
கூறும்‌ சின்னங்களாக விளங்குகின்றன. ௦ 


விடுதலைப்‌ போராட்டம்‌ 


அடிமைப்பட்ட நமது நாட்டை ஆங்கில ஏகாதிபத்‌ 
இனின்றும்‌ மீட்பதற்காக ௫. பி. 79425 வரை பல 
இயக்கங்கள்‌, போராட்டங்கள்‌, புரட்சககள்‌ நடை 
பெற்றன. மகாத்மா காந்தியின்‌ குலைமையில்‌ 
இந்திய தேசிய இயக்கம்‌ நாட்டுணர்வை வளர்த்து 
மக்கள்‌ அனைவரையும்‌ இன, மொழி, மதம்‌, சாதி 
என்ற வேறுபாடுகளைக்‌ களைந்து ஓரே கொடியின்‌ 
கீழ்‌ ஒற்றுமைப்‌ படுத்தி நிறுத்தியது. கிலாபத்‌ 
இயக்கம்‌ (7921) ஒத்துழையாமை இயக்கம்‌ (7940) 
கள்ளுக்கடை மறியல்‌, அந்நியத்‌ துணி எதிர்ப்பு 
மறியல்‌ (1992) நாக்பூர்‌: கொடிப்‌ போராட்டம்‌, 
'நிலன்சிலை அகற்ற மறியல்‌, தனிதபா்‌ மறியல்‌: 
(29242) போர்‌ உதவி எதிர்ப்பு இயக்கம்‌ (7940) 
பம்பாய்‌ கடற்படையினர்‌ புரட்சி (79245) விமானப்‌ 
படையினர்‌ புரட்சி (7945) என்ற இயக்கங்களின்‌ 
வாயிலாக அந்நிய ஆட்சியாளர்களுக்கு இத்திய 
ஐனசக்தியின்‌ ஒன்றுபட்ட குரலை, உணர்வை, 
உறுதியை உணரும்‌ நிலை ஏற்பட்டது. 


இன்னும்‌ பஞ்சாபின்‌ கத்தார்‌ சங்கம்‌, சஎட்டகாங்‌ 
இளைஞர்‌ அணி, வங்க புரட்சிக்குழு, இந்திய 
சோஷியலிஸ்ட்‌ இயக்கம்‌ என்றுஇனங்காட்டக்கூடிய 
இளைஞர்‌ அமைப்புக்கள்‌, இந்தியாவிலும்‌, வெளிதாடு 
களிலும்‌. தங்களது இவிர தடவடிக்கைகளினாலும்‌ 
தியாகங்களினாலும்‌ ஆட்சியாளர்களின்‌ ஆதிக்கப்‌ 
பிடியை தளர்த்துமாறு நிர்ப்பந்தித்தன. இவை 
யனைத்தும்‌ இத்திய : விடுதலை இயக்கம்‌ என்ற 
நெடிய பயணத்தின்‌ இடைவெளிகளாகும்‌. 


719 
௨உ௨டடடடடட((( பபப பப பபப ப பபப ப்பட்ட! 


ஆனால்‌, இந்திய விடுதலைப்‌ புரட்சியை விரைவு 
படுத்தியது, 1942 ஆகஸ்டு மாதம்‌ சம்‌ நாள்‌ 
பம்பாயில்‌ மெளலானா அபுல்கலாம்‌ ஆஜாத்‌ தலை 
மையில்‌ கூடிய இந்திய தேரயக்‌ காங்கரஸ்‌ இயற்றிய 


“வெள்ளையனே வெளியேறு” என்ற தீர்மானம்‌ 
ஆகும்‌. இதனால்‌ பீதியடைந்து பிரிட்டிஷ்‌ ஆளுக 
வாக்கம்‌ தேயைத்‌ குலைவர்கள்‌ அனைவரையும்‌ 


சிறைப்படுத்தி வைத்து அவர்களது இ.பக்கங்களை 
பாதுகாப்புச்‌ சட்டத்தைக்‌ கொண்டு பயங்கரம௱க 
நசுக்கியது. இந்த அடக்குழுறைக்குப்‌ பணியாது 
ஆயிரக்கணக்கான மக்கள்‌ ஆட்சியாளருக்கு எதிராக 
இளர்ந்து எழுந்தனர்‌. அவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
வருடக்கணக்கில்‌ கடுங்காவல்‌ தண்டனை வழங்கப்‌ 
பட்டு நாடெங்கும்‌ உள்ள சிறைகளில்‌ நிறைத்து 
நீட்டப்பட்டனர்‌. - 


இந்த கால கட்டத்தில்‌ இந்த மாவட்டத்திலும்‌ 
நாட்டு விடுதலையில்‌ நாட்டமுள்ள நல்லவர்கள்‌ 
நூற்றுக்‌ கணக்கில்‌ அடக்கு முறையை எதிர்த்துக்‌ 
கைது ஆகி தண்டனை பெற்றனர்‌. குறிப்பாக தேவ 
கோட்டை கோட்டத்தில்‌ உள்ளவர்கள்‌ கொடுமை 
யைக்‌ கண்டு குமைந்தவார்களாக, கொடுங்கோலை 
அதனுடைய அனைத்து வடிவங்களிலும்‌ எதாரத்‌. தனர்‌. 
நிராயுதபாணிகளான அவச்களது, திமிர்ந்த நெஞ்‌ 
சங்களை ஏகாதிபத்தியத்தன்‌. குண்டுகள்‌ துளைத்துச்‌ 
சென்றன. கொடூரமான கசையடிகள்‌, தாய்மார்‌ 
களுக்கு தலைகுனிவு, சொத்துக்கள்‌ பறிமுதல்‌, 
கிராமங்களுக்கு கூட்டு அபராதம்‌ என பல்வேறு 
கொடுமைகளுக்கு ஆளானார்கள்‌. பூலாங்குறிச்௪, 
தேவகோட்டை, திருவாடானை மக்களின்‌ கொதிப்பு 
அடங்கவில்லை. அரசு அலுவலகங்கள்‌, கருஷலம்‌, 
காவல்நிலையம்‌, நீதிமன்றம்‌ ஆகிய அணைத்தையும்‌ 


78 





இக்கிரையாக்கினர்‌. போலீஸ்‌, ராணுவம்‌ நடத்திய 
தாக்குதலை மக்கள்‌ நேருக்கு நேர்‌ சந்தித்தனர்‌. 


வன்செயல்களை நடத்தியதாக, நடத்தத்‌ தூண்டி 
யதாக, நூற்றுக்‌ கணக்கானவர்கள்‌ மீது வழக்கு 
பதிவு செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைக்குள்‌ 
விசாரணை மன்றத்தில்‌ விசாரிக்கப்பட்டு குண்டனை 
வழங்கப்பட்டது. இந்த வரலாற்றுச்‌ இறப்புமிக்க 
விடுதலை இயக்கப்பகுதியில்‌ கலந்து கொண்டவர்‌. 
களில்‌ பெரும்பாண்மையினரை காலம்‌ கவர்ந்து 
சென்று விட்டது. மக்களும்‌ மறந்து விட்டனர்‌. 
அவர்களைப்‌ பற்றி அரசாங்கப்‌ பதிவுகளில்‌ - உள்ள 
ஒருசில விவரங்களை இங்குதொகுத்து தரப்படுகிறது 


திருவாடனை வட்டம்‌ 


பெயர்‌ சொந்தஊர்‌ தண்டனைக்காலம்‌. 
ஆதிசண்முகம்‌ வெள்ளிக்கட்டி 7 ஆண்டு 
அழகன்‌. சே௱ காவதுகுடி 3 ஆண்டு 
அழகர்‌. ௪ பண்ணைவயல்‌ 4 ஆண்டு 
அழகர்‌. க௱ வன்னியூர்‌ 7 மாதம்‌ 75 நாள்‌ 
காளிமுத்துஅம்பலம்‌. ௧ திருவாடானை 2 மாதம்‌ 
கருப்பன்‌அம்பலம்‌. வா அரசூர்‌ 2 வருடம்‌ 10 நாள்‌ 
கருப்பையாஅம்பலம்‌. கா பாப்பனம்‌ 24 வருடம்‌ 
கருப்பையாஅம்பலம்‌. வீ காக்காய்ச்சி 27 மாதம்‌ 
யேந்தல்‌ 
லெஷ்மணஅம்பலம்‌. ௧௬ பழுவன்காடு 7 வருடம்‌ 


முத்துடையார்‌௮ம்பலம்‌. மு கற்களத்தூர்‌ 2 வருடம்‌ 
பழையப்பன்‌அம்பலம்‌. கே. பி. வள்ளியூர்‌ 7 வருடம்‌ 
பால்சாமிஅம்பலம்‌. கர வ்ன்னியூர்‌ 
பெரியகருப்பன்‌அம்பலம்‌. க அரசூர்‌ 
ராமையாஅம்பலம்‌, கே.ஆர்‌ பழுவன்காடு 


7 வருடம்‌ 
7 வருடம்‌ 
7வருடம்‌ 


79 





சாமிஅய்யாஅம்பலம்‌. ௬ திருவாடானை 77 வருடம்‌ 


சுவாமிநாதஅம்பலம்‌. ௬ வன்னியூர்‌ 2 வருடம்‌ 
ஆறுமுகம்‌. கே இருவேகம்பத்து 6 மாதம்‌ 
ஆறுமுகம்சேர்வை. ௧.௬ களத்தூர்‌ 7 வருடம்‌ 
ஆதியப்பஆசாரி. மு. விளங்காட்டூர்‌ 9 மாதம்‌ 
ராமன்‌ஆசாரி திருவாடானை வருடம்‌ 
சுப்பன்‌ஆசாரி. க உசலங்கோட்டை 177வருடம்‌ 
சுப்பையாஆசாரி. ௧ஈ கொத்துக்குடி 7வருடம்‌ 
பூச்சி பண்ணைவயல்‌ 724 வருடம்‌ 

6 மாதம்‌ 
செல்லத்துரை. பி இருவேகம்பத்து 9 மாதம்‌ 


சொக்கலிங்கம்செட்டியார்‌ குமாரவேலூர்‌ 3 மாதம்‌ 
குருநாதன்செட்டியார்‌. கு காவதுகுடி. ச மாதம்‌ 
லட்சுமணன்செட்டியார்‌. தி திருவர்டானை 3 ஆணடு 

4 மாதம்‌ 78 நகள்‌ 


சின்னக்கருப்பன்‌. க£ திருவாடானை ஆண்டு 
சின்னப்பயல்‌. லா பண்ணைவயல்‌ 2 ஆண்டு 
சின்னையா. ௧௬ அரசூர்‌ 2 ஆண்டு 
22 நாள்‌ 
சொக்கம்மா. ௧ முப்பையூர்‌ 2 ஆண்டு 
6 மாதம்‌ 


துாரைக்கண்ணுதேவர்‌. மை இரவியமங்கலம்‌ 7 ஆண்டு 
ஜெயராமன்பிள்ளை. மா திருவேகம்பத்து 7 ஆண்டு 


கதிரேசன்பிள்ளை. ர திருவாடானை 2 ஆண்டு 
கலியன்‌. எம்‌ விளங்காட்டூர்‌. மாதம்‌ 
காளிமுத்து. கோ திருவேகம்பத்து 2 ஆண்டு 


காளிமுத்துகோனார்‌. ௧௬ திருவாடானை 77 ஆண்டு. 
காளிமுத்துசேர்வை. ப திருவேகம்பத்து 9மாதம்‌ 
காளிப்பயல்‌. கே விளங்காட்டூர்‌ 7 ஆண்டு 
கார்மேகம்சேர்வை. சொ கோட்டூர்‌ 2 ஆண்டு 
கருப்பையா. ௧௬ இரவியமங்கலம்‌ 7ஆண்டு மாதம்‌ 


80. 





கருப்பையாஅம்பலம்‌. பம திருவாடானை 2ஆண்டு 


12நாள்‌ 
கருப்பன்‌, ௮ காவுதுகுடி. ஆண்டு 
கருப்பன்‌. இ ககவதுகுடி. ்‌0மாதம்‌ 
கருப்பன்‌, கே பண்ணைவயல்‌ 2ஆண்டு 
கருப்பையா. கே இரவியமங்கலம்‌ 7 ஆண்டு 
கருப்பையாபிள்ளை இருவேகம்பத்து 8 ஆண்டு 
கருப்பையாஅம்பலம்‌ விளங்குளத்தூர்‌ 3 ஆண்டு 


2 மாதம்‌ 87 நாள்‌ 
கருப்பையாஅம்பலம்‌. வி திருவாடானை 7 ஆண்டு 


கருத்குமுத்தன்‌. பி காவதுகுடி 8ஆண்டு?மாதம்‌ 
காயாம்புபண்டிதன்‌ கல்லூர்‌ 77ஆண்டு. 
அழகர்கோனார்‌. ௮ கல்லூர்‌ 4ஆண்டு22தாள்‌. 
குப்பம்மாள்‌ பண்ணைவயல்‌ '”” மாதம்‌) 
செல்லையாக்கோனார்‌. எம்‌ திருவாடானை 17ஆண்டு 
சிதம்பரக்கோனூர்‌ காவதுகுடி. மாதம்‌ 
சிதம்பரக்கோனார்‌ திருவாடானை 6மாதம்‌ 
காளிமுத்துக்கோனார்‌ இிருவடி.மிதியூர்‌ ஆண்டு . 


காளிமுத்துக்கோனார்‌. க இருவேகம்பத்து 4ஆண்டு; 
காளிமுத்துக்கோனார்‌. கரு திருவேகம்பத்து 2ஆண்டு 


0மாதம்‌1கநாள்‌ 
கருப்பையாகோனார்‌ திருவேகம்பத்து 
கருப்பையாகோனூர்‌ விளங்காட்டூர்‌ ஆண்டு: 


மூனியாண்டிக்கோனார்‌ வட்டப்பேட்டை 17ஆண்டு; 
பெரியம்பலக்கோனார்‌. கொ திருவாடானை 7ஆண்டு, 
ராமகோனார்‌. இ 'இருவாடானை ஆண்டு 

ர.த்னக்கோனார்‌ பண்ணைவயல்‌ ஆண்டு 

சுப்பையாக்கோனார்‌. கரு பாப்பாங்கோட்டை 3ஆண்டு: 
காளிமுத்துக்கோனார்‌. கரு திருவாடானை 77ஆண்டு; 
ராமுூக்கோனார்‌ பண்ணைவயல்‌ ஆண்டு, 
கூலையன்‌. ௧௬ அரசூர்‌ ஆண்டு) 
ஆறுமுகக்குறவன்‌. கு திருவாடானை 7ஆண்டு 


87 





காளிமுத்துக்குறவன்‌. மு திருவாடானை 


ரங்கக்குறவன்‌. உ 


பூச்சிக்குடும்பன்‌. சே 


குமரன்‌. ௧௬ 


லெஷ்மண௮அம்பலம்‌. ௧௬ திருவேகம்பத்து 


மாங்காளை. கார 
மாங்காளை. எம்‌ 
மங்கான்‌. ஆ 
மாணிக்கம்‌அம்மாள்‌ 


மாரிழுத்துக்கோனார்‌. மூ திருவாடானை. 


மாசிலாமணி மூ. 
மாயாண்டி 

இட்ட க்‌ 

அமுகமுதலியார்‌ 

கரயாம்புமு தலியார்‌ 
மூக்கன்சாம்பான்‌ 
முனியன்‌ ௪. 
மூனியன்‌ ௪. 
முனியன்‌ ௮. 


முனியாண்டி மொ. 
முனியாண்டி. ௨ 


மூன்னோடி. ம. 


மூத்தன்‌ ௮. 
மூத்தன்‌ வீ. 
மூத்து கா. 
மத்துப்பண்டிதன்‌ 
மத்து கு. 


ஆண்டு 

சீமாதம்‌ 
திருவாடானை ஆண்டு 
களத்தூர்‌ 7ஆண்டு 
பண்ணைவயல்‌ 27ஆண்டு 
7 ஆண்டு 

பண்ணைவயல்‌ 27 ஆண்டு 
விரசூர்‌ ஆண்டு 
பண்ணைவயல்‌ 2ஆண்டு 
திருவேகம்பத்து ச்மாதம்‌ 
7ஆண்டு 

வன்னியூர்‌ வருடம்‌ 
காவதுகுடி ன்‌ வருடம்‌ 
திருவடி.மிதியூர்‌ வருடம்‌ 
ஆண்டிவயல்‌ 17வருடம்‌ 
திருவாடானை வருடம்‌ 
22நாள்‌ 

விளங்காட்டுர்‌ வருடம்‌ 
திருவேகம்பத்து 6ீமாதம்‌ 
பண்ணைவயல்‌ வருடம்‌ 
மாகும்‌ 228நாள்‌ 
திருவாடானை 27 வருடம்‌ 
கற்களத்துரா்‌ வருடம்‌ 
6மாதம்‌ 

கீமவண்டல்‌ அவருடம்‌ 
மாதம்‌ 

வன்னியூர்‌ வருடம்‌ 
துச்சவயல்‌ வருடம்‌ 
பண்ணைவயல்‌ வருடம்‌ 
நல்லூர்‌ 7வருடம்‌ 
பண்ணைவயல்‌ 2 வருடம்‌ 


82 





முதீதுச்சாமிஅம்பலம்‌ கரு. வன்னியூர்‌ வருடம்‌ 
மூத்துச்சாமிபூசாரி தஇருவாடானை 7வருடம்‌ 
அழகர்நாடார்‌ கல்லூர்‌ வருடம்‌ 
மாரிமுத்துநாடார்‌ பூ. கல்லூரா்‌ 7 வருடம்‌ 
மாரிமுத்துநாடார்‌ ௨. கல்லூர்‌ 2வருடம்‌3மாதம்‌ 
நாகன்‌ த. திருவாடானை வருடம்‌ 
நாகசாமிபிள்ளை ஆர்‌. திருவாடானை 0வருடம்‌ 
நன்னி ப. காவதுகுடி. 7வருடம்‌ 
நடராஜன்‌ எஸ்‌. வெளியன்குடி. மாதம்‌ 
சின்னையாபண்டி.யார்‌ ௧௬. அரசூர்‌ மவருடம்்‌6மா.தம்‌ 
மாரிமுத்துபண்டிதன்‌ வெ. கல்லூர்‌ வருடம்‌. 
பரசிஎன்றகருப்பையா ப. பழுவன்காடு வருடம்‌. 
பெரியமுத்தன்‌ வெள்ளியூர்‌ 70மாதம்‌: 
பெருமாள்‌ வ. சூச்சணி வருடம்‌6மாதம்‌! 
பிடாரன்‌ கே. பண்ணைவயல்‌ _ மீரவருடம்‌ 


ஆறுமுகம்பிள்ளை அரு. திருவேகம்பத்து 2 தருடம்‌ 
ஆவுடையப்பபிள்ளை. கா திருவாடானை 18வருடம்‌ 


கணபதிபிள்ளை நடுவிக்கோடை வருடம்‌ 
கருப்பையாபிள்ளை.சு திருவேகம்பத்து 4வருடம்‌ 
முூத்தையாபிள்ளை. மா இருவாடானை : 7வருடம்‌ 


முத்துக்காமாட்சியாபிள்ளை. வீ 
திருவாடானை 20வருடம்‌ 


பெரியான்பிள்ளை. ௧ திருவாடானை 7வருடம்‌ 
ஏராமஅய்யாசாமிபிள்ளை குலமங்களம்‌ வருடம்‌ 
6மாதம்‌ 

ராமசாமிபிள்ளை. கி திருவாடானை வருடம்‌ 
ராமசாமிபிள்ளை. கி திருவாடானை வருடம்‌ 
மாதம்‌ 75 நாள்‌ 

ஏாமையாபிள்ளை. வெ திருவாடானை 27 வருடம்‌ 
சண்மூகம்பிள்ளை. ௬ திருவாடானை 7வருடம்‌ 


ரெங்கசாமிபிள்ளை மேல்பனையூர்‌ 7வருடம்‌ 


82 





ச்சி. கா 
பூச்சி. ௧௫ 
பூச்சி. மூ 


முத்துசாமிபூசாரி. பி 
பிரகாசம்‌ மைக்கேல்‌ 
ராமவேளார்‌. பொ 
சொக்கச்சாம்பான்‌. கா 


சந்தானம்‌. ௮௬ 
ஆறுமுகம்சேர்வை. ஆ 
செல்லம்சேர்வை. உ 
கண;.ப.திசேர்வை _ 


காளிமுத்துசேர்வை. மி கரக்காய்ச்சியேந்தல்‌ வருடம்‌ 


[. 


கருப்பையாசேர்வை. ௧௬ 


கருப்பையா. உ 
காசிசேர்வை 


பண்ணைவயல்‌ 7வருடம்‌ 
கற்களத்துரா்‌ வருடம்‌ 
ர்‌ கீமாதம்‌ 
வன்னியூர்‌ 7வருடம்‌ 
இருவேகம்பத்து சமாதம்‌ 
திருவாடானை வருடம்‌ 
காவதுகுடி. வருடம்‌ 
மூப்பையூர்‌ வருடம்‌ 
2மாதம்‌1கநாள்‌ 

வன்னியூர்‌ 7வருடம்‌ 
ஏணி 7வருடம்‌ 
ஏரணி ர7வருடம்‌ 
ஏரணி மாதம்‌ 
6மாதம்‌ 

பாப்பாகுடி 6மாதம்‌ 
களத்தூர்‌ வருடம்‌ 
களத்தூர்‌ மாதம்‌ 


குமந்தைவேல்சேர்வை. ரா அக்கரைப்பட்டி 2வருடம்‌ 


முனியாண்டிசேர்வை. மீ 


முனியாண்டிசேர்வை. ப 
முத்தையாசேர்வை. கரு 
மூத்தையாசேர்வை எஸ்‌. 


முத்துசேர்வை ரா. 


முத்துராக்குசேோர்வை வி. 
முத்துசாமிசேர்வை கா. 
முத்துசாமிசேர்வை எம்‌. 


மூத்துசாமிசேர்வை ௨. 
மயிலப்பன்சேர்வை 


காக்காய்ச்சியேந்தல்‌ 


20மாதம்‌ 

விளங்காட்டுர்‌ சமற்தம்‌ 

பொன்பத்தி 7வருடம்‌ 

இறுமலை 3மாதம்ர7நாள்‌ 

'தஇருவாடானை வருடம்‌ 

கற்களத்தூர்‌ மாதம்‌ 
'இருவாடானை 7வருடம்‌ 
களத்தூர்‌ 70மாதம்‌ 
ஏரணி சமாதம்‌ 


திருவாடானை 70மாதம்‌6நாள்‌ 


'நல்லஅம்‌.பல வீரமுத்துசேர்வை மீ. 


காக்காய்ச்சியேந்தல்‌ 


7வருடம்‌ 


84 





7வருடம்‌ 
நல்‌. லுசேர்வை பாப்பனம்‌ மாதம்‌ 
நல்லுசேர்வை மு. : விளங்காட்டுர்‌ வருடம்‌ 
பெரியணன்சேர்வை மு. திருவாடானை மாதம்‌ 
பெரியஅய்யாசேர்வை இ. களத்தூரர்‌ மாதம்‌ 
ராரமன்சேர்வை களத்தூர்‌ 70மாதம்‌ 
ர௱மன்சேர்வை வீ. திருவாடானை 6மாதம்‌ 
ராமசாமிசேர்வை ௧௬. ஏரணி மாதம்‌ 
ரசாமையாசேர்வை கா. திருவாடானை 50 நாள்‌ 
ரத்தினம்சோர்வை களத்துரா்‌ மாதம்‌ 
ரத்தினம்சோர்வை எம்‌. களத்தூர்‌ 
ஈப்பையாசேர்வை நா. திருவாடானை மாதம்‌ 
தங்கையாசேர்வை ந. விளங்காட்டுர்‌ மாதம்‌ 
வீரமுத்துசோர்வை எம்‌.என்‌. காக்காய்ச்சியேந்தல்‌ 
4 வருடம்‌ 
சிவஞானம்‌என்றகுருந்தப்பன்‌ பண்ணைவயல்‌ 
சுட்டுக்கொல்லப்பட்டார்‌ 
சோணையன்‌ ௨. பண்ணைவயல்‌ வருணம்‌ மாதம்‌ 
சோனையாதேவார்‌ ஆ. விளங்காட்டூர்‌ 7மாதம்‌ 
குறாவளிக்கருப்பன்‌ ப. காவதுகுடி. வருடம்‌ 
சுந்தரக்குறவன்‌ ௬. மேக்காரக்குடி. 6மாதம்‌ 
சுந்தரம்‌ கா. திருவேசம்பத்து வருடம்‌ 
சூறாவளிக்கருப்பன்‌ வே. காவதுகுடி. சகீவருடம்‌ 
்‌ மாதம்‌ 
தங்கையா என்ற முத்துச்சாமி௮ம்பலம்‌ 
வள்ளியூர்‌ கமா, தம்‌ 
செல்லையாத்தேவர்‌ கே. விளங்காட்டூர்‌ 3வருடம்‌ 
செல்லையாத்தேவர்‌ ம. கோதுகுடி. மாதம்‌ 
75 நாட்கள்‌. 
சின்மயாத்தேவர்‌ யூ. இருவாடானை வருடம்‌ 


மாதம்‌ 17நாட்கள்‌ 


85 


சின்னத்துரைதேவர்‌ பொ. விளங்காட்டுர்‌ வருடம்‌ 
சின்னச்சாமிதேவர்‌ வை. அரசூர்‌ 7வருடம்‌ 
கன்னசாமிதேவர்‌ வீ. அரசூர்‌ 2வருடம்‌ 
சின்னையாதேவர்‌ விளங்காட்டுர்‌ வருடம்‌ 
கடலைக்காரமுத்துத்தேவர்‌ ௪. 
திருவாடானை வருடம்‌ 
கர்ளிமுத்துதேவர்‌ மஈ. கற்களத்துரர்‌ வட்டம்‌ 
6மாதம்‌ 
கண்ணப்பதேவர்‌ சொ. இரவியமங்கலம்‌ சீமாதம்‌ 
கார்மேகத்தேவர்‌ வள்ளியூர்‌ 
கருமுத்துதேவர்‌ ௪. திருவாடானை வருடம்‌ 
ல்‌ ர 22 நாட்கள்‌ 
கதருப்பையாதேவர்‌ ரா. இருவாடானை ரவருளத்‌ 
$கருப்பையாதேவர்‌ மீ. மூப்டையூர்‌ ர வருடம்‌ 
'கருப்பையாதேவர்‌ மு. முப்பையூர்‌ 0மாதம்‌ 
கருப்பையாதேவர்‌ பழ. பழுவன்காடு 3 வருடம்‌ 
கருப்பையாதேவர்‌ ஆர்‌. பொன்பத்தி வருடம்‌ 
காத்தமுத்துத்தேவா்‌ இரவியமங்கலம்‌ மாதம்‌ 
காயாம்புத்தேவர்‌. ௧௬ பழுவன்காடு 7ஆண்டு 
குப்புத்தேவா்‌. ௧௬ காவதுகுடி 77ஆண்டு 


மார்க்கண்டத்தேவர்‌. கு திருவாடானை 
முனியாண்டித்தேவார்‌ காய்க்காய்சியேந்தல்‌ 4ஆண்டு 
முனியாண்டித்தேவர்‌: மூ திருவாடானை 6மாதம்‌ 
முனியாண்டித்தேவர்‌. மா கழக்கோட்டை 3ஆண்டு 
முனியாண்டித்தேவர்‌. மூனி அண்டகுடி 6மாதம்‌ 
மூனியாண்டித்தேவர்‌. ப விளங்காட்டூர்‌ 7ஆண்டு 
முனியாண்டித்தேவர்‌. வீ காய்க்காய்ச்சியேந்தல்‌ 
7ஆண்டு 6மாதம்‌ 
முனியப்பத்தேவர்‌ வன்னீயூர்‌ சுட்டுக்கொல்லப்பட்டார்‌ 
முத்தையா த்தேவர்‌ விளங்காட்டூர்‌. .7ஆண்டு 
முத்துத்தேவர்‌ திருவாடானை 2ஆண்கு 


86. 





முத்துக்கருப்பக்தேவர்‌. முத்து கற்களத்தூர்‌ 7ஆண்டு 


தாகலிங்கத்தேவர்‌.கு.க கற்களத்தூர்‌ 177ஆண்டு 
தாராயணதகத்தேவர்‌, ௨ கற்களத்தூரர்‌ 12ஆண்டு 
பாண்டித்தேவர்‌. ரா . கருப்பகுடி. மாதம்‌ 
பெரியகருப்பன்‌ என்ற பூச்சித்தேவா்‌ 

இரவியமங்கலம்‌ சமாதம்‌ 
பெரியணத்தேவர்‌,மு முப்பையூர்‌ ஆண்டு 6மாதம்‌ 
பெரியகாளைதேவர்‌ அரசூர்‌ ஆண்டு 
யுலியத்தேவர்‌. பெ அரசூர்‌ 77 ஆண்டுகள்‌ 
பொன்னையாதேவர்‌ விளங்காட்டூர்‌ ஆண்டு மாதம்‌ 
இரணதக்தேவார்‌ சிறுவல்லுூரர்‌ 7ஆண்டு 170மாதம்‌ 
புலையத்தேவர்‌. பெ அரசூர்‌ 7ஆண்டுகள்‌ 
ராமக்கிருஷ்ணத்தேவர்‌: ௪-வனமாஷூர்‌... 8ஆண்டுகள்‌ 
ராமசாமிதேவரா்‌ பொன்பத்தி 7ஆண்டுகள்‌ 
ஏாமையாதேவர்‌. எம்‌ விளங்காட்டூர்‌. 70மாதம்‌ 
சாமுத்தேவர்‌ ராஜூங்கமங்கலம்‌ மாதம்‌ தாள்‌ 
சயாபதிதேவார்‌ : வன்னியூர்‌ - ஆண்டு 
சந்தானத்தேவர்‌. அரு வன்னியூர்‌ ஆண்டு 
சந்தானத்தேவர்‌. அரு விளங்காட்டுர்‌ ஆண்டு மாதம்‌ 
சக்திதேவர்‌. தே விளங்காட்டுர்‌ 9 ஆண்டு 
சேனைத்தையா. ௪ வன்னியூர்‌ 28மாதங்கள்‌ 
சேதுத்தேவர்‌. தே திருவாடானை ஆண்டுகள்‌ 
சவுரிமுத்துத்தேவர்‌. சூ விளங்காட்டூர்‌ மாதம்‌ 
சுப்பராமையாத்தேவர்‌. சு இரவியமங்கலம்‌ 7ஆண்டுகள்‌ 
சுந்தரத்தேவர்‌, கோ கற்களத்தூர்‌ ஆண்டு 
உடையண த்தேவர்‌ விளங்காட்டுர்‌ மாதம்‌ 
உடையணத்தேவார்‌ விளங்கஈட்டூர்‌ 6€மாதம்‌ 


வேதமுத்துத்தேவர்‌. எம்‌ விளங்காட்டூர்‌ 77ஆண்டு 
வேட்டத்தேவர்‌. மு விளங்காட்டுர்‌ 2வருடம்‌ 2மா.தம்‌ 
வீரமுணியாண்டி த்தேவர்‌. எம்‌. 

கீழக்கோட்டை 7வருடம்‌ 6மாதம்‌ 


87 





9வள்ளைச்சாமிதேவர்‌. கே.ஆர்‌ 


விளங்காட்டூர்‌. 7வருடம்‌ 

1வலுத்தேவர்‌. மு காய்காய்சியேந்தல்‌ 7வருடம்‌ 

$வ.லு. என்‌ வன்னியூர்‌ 6மாதம்‌ 
உடையான்‌ வன்னியூர்‌ 6மாதம்‌ 
உடையான்‌. ௮ காவதுகுடி. 6மாதம்‌ 
உடையான்‌. ௧ விளங்காட்டூர்‌ 6மாதம்‌ 
உடையான்‌. கா வன்னியூர்‌ வருடம்‌ 
உடையான்‌. மு கற்களத்துரர்‌ 27 மாதம்‌ 
உடையான்‌. ௨ விளங்காட்டூர்‌ ச்மாதம்‌ 
துரைசாமி உடையார்‌ விளங்காட்டூர்‌ வருடங்கள்‌ 
கருப்பையாஉடையார்‌. ச விளங்காட்டூர்‌ மாதம்‌ 
லக்ஷ்மண உடையார்‌. ௧ விளங்காட்டுூர்‌ வருடம்‌ 
மரியசூசை உடையார்‌ வயலூர்யேந்தல்‌ 6 மாதம்‌ 
வழுதி. கூ பாரங்குளம்‌ வருடம்‌ 
வாதுரன்‌. எஸ்‌. காவதுகுடி. வருடம்‌ 
வீரன்‌. வீ வன்னியூர்‌ வருடங்கள்‌ 


வேடப்பன்பண்டி.தர்‌. கரு இரவியமங்கலம்‌ வருடங்கள்‌ 
வெள்ளையன்‌. ந பண்ணைவயல்‌ 70மாதம்‌ 75நாட்கள்‌ 


வெள்ளையன்‌. ச பண்ணைவயல்‌ வருடங்கள்‌ 
கருப்பையா வேளார்‌ திருவாடானை 6மாதம்‌ 
வெள்ளையன்‌” கா பண்ணைவயல்‌ 17ஆண்டு 
வேலுஅம்மாள்‌. மு திருவாடானை வருடங்கள்‌ 
வீரன்‌. வீ வன்னியூர்‌ வருடங்கள்‌ 
யேசுதாஸ்‌ என்ற பூச்சி கற்களத்தூர்‌ வருடம்‌ 6 மாதம்‌ 
தேவகோட்டை 

அழகப்பன்‌. கே கும்மங்குடி 2 வருடங்கள்‌ 
அழகர்சாமி. கே.எல்‌ தேவகோட்டை 2 வருடங்கள்‌ 
மூத்தையாஅம்பலம்‌. ச திருமணவயல்‌ மாதங்கள்‌ 


மூத்துப்பெருமாள்‌ அம்பலம்‌ 
தேவகோட்டை. வருடங்கள்‌ 


88 


பழனியப்பன்‌ அம்பலம்‌. ஆர்‌ 
தேவகோட்டை மாதங்கள்‌ 
யழையப்பன்‌ அம்பலம்‌. பி தேவகேரட்டை 2 வருடம்‌ 
சாமன்‌ அம்பலம்‌. மூ தேவகோட்டை 3 வருடங்கள்‌ 
சேது அம்பலம்‌. பெ தேவகோட்டை 2 வருடங்கள்‌ 
அண்ணாமலை. ஆர்‌.எம்‌ தேவகோட்டை 3 வருடங்கள்‌ 
ஆறுமுகம்‌ கோனார்‌.சு தேவகோட்டை வருடங்கள்‌ 
அருணாசலம்‌ செட்டியார்‌.இராம தேவகோட்டை 
ஆறுமாதமும்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ அபராதமும்‌ 
அற்புகுசாமி. ௪௬ தேவகோட்டை ' 7வருடங்ஸ்க 
அனந்தன்‌ ஆசாரி. ௮ தேவகோட்டை அவருடங்கள்‌ 
ஆறுமுகம்‌ ஆசாறி. ௬ தேவகோட்டை 
்‌ 277-8-242இல்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌ 
மாடசாமி ஆசாகி. இரா தேவகோட்டை ,அவருடங்கள்‌ 
மாணிக்கம்‌ செட்டியார்‌. எம்‌.எஸ்‌.எம்‌ ஷி 
தேவகோட்டை 6மாதங்கள்‌' 
மணிவாசகம்‌ செட்டியார்‌. எம்‌.எஸ்‌ 
தேவகோட்டை மாதங்கள்‌ 
சாமநாதன்‌ செட்டியார்‌. கதி 
தேவகோட்டை வருடம்‌ மாதம்‌ 
சுபசிவணான்டி செட்டியார்‌ தேவகோட்டை ச்மாதங்கள்‌ 
சின்னதுரை தேவர்‌. பெஈ 
அருணகிரிபட்டினம்‌ வருடங்கள்‌. 
சின்னசாமி அம்பலம்‌. பம கடக்கோட்டை வருடம்‌ 
சின்னத்தம்பிகுடும்பன்‌. சுப 
கிருஷ்ணராஜஐபுரம்‌ வருடங்கள்‌ 
பொன்னுசாமி தேசிகர்‌ தேவகோட்டை வருடங்கள்‌ 
சோமசுந்தர தேசிகர்‌. சு தேவகோட்டை ?சமாதங்கள்‌ 
கிருஷ்ணன்தநாயா்‌. நா தேவகோட்டை ப 
சீவருடம்‌ சமாதம்‌ 


89. 





நடராஜன்‌ சேர்வை.சு.ப தேவகோட்டை 
வருடம்‌ 7மாதம்‌ 
பழனியப்பன்‌. நா தேவகோட்டை மாதம்‌ 20 நாள்‌ 


நாகுபண்டிதர்‌. மூ தேவகோட்டை வருடம்‌ 
சுப்பையா பணிக்கன்‌. மா தேதேவகோட்டை வருடம்‌ 
பெரியகருப்பன்‌. மா தேவகோட்டை சீவருடம்‌ 
பெரிய நீலமேகம்‌ அம்பலம்‌.பெ திருமணவயல்‌ 7வருடம்‌ 
பெருமாள்‌ அம்பலம்‌. பெ. உளக்குடி. வருடம்‌ 
ஏகநாதன்‌. சொ தேவகேஈட்டை 7வருடங்கள்‌ 


காந்தி. கோ தேவகோட்டை வருடங்கள்‌ சமாதம்‌ 
மாரிமுத்து கவுண்டர்‌. ஆர்‌. 
தேவகோட்டை வருடங்கள்‌ 
(ராமசாமி கவுண்டர்‌. கரு தேவகோட்டை 3வருடங்கள்‌ 
கோவித்‌ குசாமி பிள்ளை. க தேவகோட்டை மாதம்‌ 
இரசைன்‌ ராவுத்தர்‌ தேவகோட்டை 
்‌  தவருடம்‌ மாதம்‌ 7சநாட்கள்‌ 
மணி அய்யர்‌. இ தேதவகோட்டை 7வருடங்கள்‌ 
சுப்பிரமணிய அய்யர்‌. க தேவகோட்டை வருடங்கள்‌ 
ஜானகிராம நாயுடு. வி கேவகோட்டை 170வருடங்கள்‌ 
காதர்‌ முகைஇீன்‌. எஸ்‌.டி தேவகோட்டை வருடங்கள்‌ 
'கதிர்வேல்‌. டி., எஸ்‌ தேவகோட்டை மாதங்கள்‌ 
காளிமுத்து தேவகோட்டை வாரங்கள்‌ 
காளிமுத்து தேவர்‌. ௧௫௬ தேவகோட்டை மாதங்கள்‌ 
காளியப்பன்முதலியார்‌. வ தேவகோட்டை 
30மாதங்கள்‌ 
கருப்பையா தேவா்‌. அ தேவகோட்டை மாதங்கள்‌ 
கருப்பையா. கே.ஆர்‌ தேவகோட்டை 
6 மாதம்‌ 7கநாட்கள்‌ 
சுருப்பையாதேவர்‌” ரா.மதேவகோட்டை 7வருடங்கள்‌ 
கருப்பன்‌. சோ அண்டாகுடி வருடம்‌ 
கரு. ப்பையாபிள்ளை தேவகோட்டை 
வருடம்‌ சமாதம்‌ 7கநாட்கள்‌ 


90 





காசிநாதன்‌. எம்‌ தேவகோட்டை 
2 வருடம்‌ 4 மாதம்‌ நாட்கள்‌ 
காத்தான்‌. பி தேவகோட்டை 7வருடங்கள்‌ 
காகுகுான்‌. வி தேவகோட்டை வருடங்கள்‌ 
கட்டாரிக்‌ குடும்பன்‌. சு தேவகோட்டை 
வருடம்‌ மாதம்‌ 
காதர்‌ முகையதின்‌. ப தேவகோட்டை வருடங்கள்‌ 
ராமக்‌ கோனார்‌. சா தேவகோட்டை வருடங்கள்‌ 
ராமநாதக்கோனார்‌. சா தேவகோட்டை 7மாதங்கள்‌ 
கருப்பையாக்கொத்தனார்‌. மு தேவகோட்டை 
வருடம்‌ 7மாதம்‌ 
கிருஷ்ணன்‌. எம்‌ சலம்பணி ப்‌ 
77.8.,22இல்‌ போலீசாரால்‌ சுடப்பட்டு சாவு; 
ஆறுமுகக்குடும்பன்‌. கரு தேவகோட்டை வருடங்கள்‌ 
சின்னத்தம்பிக்குடும்பன்‌.சு தேவகோட்டை 


வருடங்கள்‌ 
பூச்சிக்குடும்பன்‌. மா தேவகோட்டை வருடங்கள்‌ 
சுப்பக்குடும்பன்‌. ௮ தேவகோட்டை வருடங்கள்‌ 
குழந்தை வேலு. எஸ்‌ தேவகோட்டை 2வருடங்கள்‌ 
லெக்ஷ்மணன்‌ செட்டியார்‌..ஆர்‌ 
3 தேவகோட்டை சீவருடங்கள்‌ 
மாரியப்பபிள்ளை. சி.எம்‌ தேவகோட்டை வருடங்கள்‌ 
முகம்மது உசைன்‌ தேவகோட்டை வருடங்கள்‌ 


முகம்மது இபுராகிம்‌ தேவகோட்டை வருடங்கள்‌ 
முக்காலியப்பக்கோனார்‌. பெ 

தேவகோட்டை 17வருடங்கள்‌ 
மூக்காலியப்பன்சேர்வை. ரா. 


தேவகோட்டை . வருடம்‌ 
முனியாண்டி. ௮ வெள்ளையன்‌ ஊரணி வருடம்‌ 
மூனியசாமி. பெ” தேவகோட்டை 6மாதம்‌ 


முூத்தையாசேர்வை தேவகோட்டை ._ 6மாதம்‌ 


97 





மு.த்திருளப்பன்‌. பி பருத்தியூர்‌ 
ச௬ட்டுச்கொல்லப்பட்டார்‌ (78-8-42) 
முத்து த்பிள்ளை. கே ஆர்‌ எஸ்‌ தேவகோட்டை 


வருடம்‌ 
முத்துச்சாமிசசேர்வை. வி தேவகோட்டை மாதம்‌ 
முத்துச்சாமிவல்லத்தரசு. கே எம்‌ 
்‌ தேவகோட்டை 
செல்லையாநாடார்‌ தேவகோட்டை மதம்‌ 
முனியாண்டிநாயுடு. எ தேவகோட்டை வருடம்‌ 
ராமன்சேர்வை. சுப தேவகோட்டை 7வருடம்‌ 
ராமதாதன்செட்டியார்‌.கதி தேவகோட்டை 2வருடம்‌ 
ராமசாமிஆசாரி. ௧ தேவகோட்டை 
ட... துப்பாக்கிச்‌ சூடு இடதுகால்‌ நிரந்தர ஊனம்‌ 
ரமசாமி. வி வெங்களூர்‌ 7வருடம்்‌9மாதம்‌ 
ராமவேலன்‌ என்ற முத்துச்சாமிவேளார்‌ 
்‌ .. தேவகோட்டை வருடம்‌ 
செல்லம்சேோர்வை. வே தேவகோட்டை வருடம்‌ 
அமாதம்‌75நாள்‌ 
காளிமுத்துசேர்வை: வீ தேவகோட்டை 7வருடம்‌ 
கண்ணப்பன்சேர்வை. ராம தேவகோட்டை 7வருடம்‌ 
பெரியய்யாசேர்வை. ௧௬ தஇிருமணவயல்‌ வருடம்‌ 
கருப்பையாசேர்வை. கே திருமணவயல்‌ வருடம்‌ 
தோட்டாகருப்பையாசேர்வை 
்‌ தேவகோட்டை வருடம்‌ 
கருப்பையாசேோர்வை.௨ தேவகோட்டை 7வருடம்‌ 
மாயழகுசேர்வை. கு பெரியகாரை வருடம்‌ 
மாயழகுசேர்வை. பி எம்‌ கோட்டூர்‌ 7வருடம்‌10மா.தம்‌ 
'முத்கையாசேோர்வை. பெ தேவகோட்டை 7வருடம்‌ 
பிச்சப்பா. எம்‌ தேவகோட்டை ச வருடம்‌ 
மாதம்‌ 


'ஆண்டியப்பபிள்ளை. வி தேவகேர்ட்டை வருடம்‌ 


92 





செல்லம்பிள்ளை. ௮ தேவகோட்டை 6மாதம்‌ 
செல்லம்பிள்ளை. வா தேவகோட்டை வருடம்‌ 
கணபதியாபிள்ளை. ௪ தேவகோட்டை வருடம்‌ 
கேசவபிள்ளை. ரஈ தேவகோட்டை வருடம்‌ 
கிருஷ்ணப்பிள்ளை. லெ தேவகோட்டை மாதம்‌ 
பெத்தப்பெருமாள்பிள்ளை. ந 

தேவகோட்டை வருடம்‌ 


போற்றிமுத்துப்பிள்ளை. ௮ தேவகேட்டை வருடம்‌ 
ரெத்தினம்பிள்ளை. செ தேவகோட்டை வருடம்‌ 


மாதம்‌ 

ரெத்தினம்பிள்ளை. கே தேவகோட்டை வருடம்‌ 

ம கமாதம்‌ 

திருமலைப்பிள்ளை. ௯ ்‌ தேவகோட்டை வருடம்‌ 

பூச்சி மாடக்கோட்டை வருடம்‌ 

்‌ 6மாதம்‌ 

ராமதினமணி தேவகோட்டை வருடம்‌ 

5 சமாதம்‌3நாள்‌ 

ராமலிங்கம்‌. எஸ்‌ தேவகோட்டை ' சமாதம்‌ 

ராமன்‌, கே ஆர்‌ தேவகோட்டை வருடம்‌ 

சமாதம்‌ 

ராமன்‌. பூக்கடை வருடம்‌ 
ஏாமத்தேவர்‌. ௧௬ தேவகோட்டை 

பிச்சைசேர்வை. மு தேவகோட்டை 7வருடம்‌ 


பிச்சண்ணன்சேர்வை. மூ தேவகேஈட்டை வருடம்‌ 
இராமபெரியசாமிசேர்வை தேவகோட்டை கவருடம்‌ 


ராமசாமிசேர்வை வெளிமுத்து 
ராமசாமிசேர்வை. பி ஃல்லாங்குடி. வருடம்‌ 
6மாதம்‌. 
சேதுராம்சேர்வை. ௮ தேவகோட்டை வருடம்‌ 
'சேதுராமன்சேர்வை. ௮ தேவகேஈட்டை 7வருடம்‌ 


சேதுராமன்சேர்வை. சுப தேவகோட்டை “வருடம்‌ 


92 





சண்முகம்சேர்வை. சுப தேவகோட்டை வருடம்‌ 


வெசாமிசேர்வை. நீ தேவகோட்டை 6ீமாதம்‌ 
சொர்ணம்சேர்வை. எம்‌ கண்டதேவி மாதம்‌ 
சுப்பையாசேர்வை. ௧௬ தஇிருமணவயல்‌ மாதம்‌ 


வீரய்யன்சேர்வை பெ தேவகோட்டை வருடம்‌ 
சேதுராமன்சேர்வை. ௮ தேவகோட்டை வருடம்‌ 


1 க்மாதம்‌ 
சண்முகம்சோர்வை. மு தேவகோட்டை வருடம்‌ 
சண்முகவேலாயுதஆசாரி. ட்‌ 

தேவகோட்டை வருடம்‌ 
சோமசந்தரதேசகன்‌. சு தேவகோட்டை வருடம்‌ 
ம்‌ 6மாதம்‌ 
சுப்பையாபிள்ளை. முணற தேவகோட்டை ' வருடம்‌ ' 
சுப்பையா? ராம தேவகோட்டை வருடம்‌ 
தாடிமாறசண்முகம்சேர்வை. மு 
தேவகோட்டை வருடம்‌ 


முத்தையாத்தேவர்‌. து தேவகோட்டை ₹வருடம்‌ 
இராமசாமித்தேவர்‌. கரு தேவகோட்டை வருடம்‌ 
சிவகாமித்தேவர்‌. குழு தேவகோட்டை வருடம்‌ 


வள்ளிஅம்மை. வெ தேவகோட்டை 
சுட்டுக்கொல்லப்பட்டார்‌ 77-8-42 
முத்துச்சாமிவல்லத்தரச தேவகோட்டை 7வருடம்‌ 
6மாதம்‌75நாள்‌ 
வழுதி. பூ ,திடக்கோட்டை 27 வருடம்‌ 
வீரப்பன்சேர்வை. வி வெங்கானூர்‌ வருடம்‌ 


வெள்ளைச்சாமிகொத்தன்‌. மூ 
தேவகோட்டை 1வருடம்‌மாதம்‌ 


வெள்ளையன்சாம்பான்‌ உறுதிக்கோட்டை வருடம்‌ 


54 





திருப்பத்தூர்‌ வட்டம்‌ 


அண்ணாமலை தே. கோட்டூர்‌ சீமாதம்‌ 
ஆறுமுகம்‌ தெக்கூர்‌ 2 வருடம்‌ 
கிருஷ்ணன்‌ ஆசஈரி ௪. பூலாங்குறிச்‌௪. 0மாதம்‌ 
6நாட்கள்‌ 
மூத்தமகன்‌ ஆசாரி பெ. பூலாங்குறிச்சி 3வருடம்‌ 
மாதம்‌ 
அய்யாத்துரை பி.பி.எஸ்‌. திருப்புத்துரா்‌ 
அழகன்‌ க௧£. பூலாங்குறிச்சி வருடம்‌ ரூக0அபராதம்‌ 
பாலமூருகன்‌ மூலாங்குறிச்சி வருடம்‌ 
மாணிக்கம்‌ செட்டியார்‌ : பூலாங்குறிச்ச வருடம்‌ 
மாணிக்கம்‌ செட்டியார்‌ ௬. மூலாங்குறிச்ச 
உல்டி வருடம்‌ ஈமாதம்‌' 
கன்னக்கருப்பன்‌ அம்பலம்‌ பூ. காரையூர்‌... ப 
சின்னையா எம்‌. தெக்கூர்‌ 2வரு_ம்‌ 
சின்னையா ஆர்‌ தெக்கூர்‌ 2 வருடம்‌ 
சின்னராஜா பெரியஅய்யாத்தேவர்‌ ௪. திருப்புத்‌.தரர்‌ 
்‌ சவருடம்‌ 
சின்னையா மூ. தெக்கூர்‌ வருடம்‌ 
சின்னையா ஆர்‌: தெக்கூர்‌ வருடம்‌ 
சோட்டை அப்துல்கரீம்சாஇப்‌ திருப்புத்தூர்‌ வருடம்‌ : 
துனஜெயம்‌ ௪. குன்னக்குடி. மாகும்‌ 79நாட்கள்‌ 
இப்ராகிம்‌ முகம்மது ம. திருப்புத்தூர்‌ சீமாதம்‌ 
இப்ராம்சா ௮. திருப்புத்தூர்‌ 2 வருடம்‌: 
கருப்பன்‌ எம்‌. பூலாங்குறிச்ச வருடம்‌3மாதம்‌ 
காசி எஸ்‌.பி. திருப்புத்தூர்‌ 
அழகக்குறவன்‌ பூலாங்குறிச்ச வருடம்‌ 
கஇருஷ்ணக்கோனார்‌ திருப்புத்தூர்‌ வருடம்‌ ' 
அழகக்குடும்பன்‌ பூலாங்குறிச்ச வருடம்‌ 


கருப்பக்குடும்பன்‌ பூலாங்குறிச்ச வருடம்‌ 


95 





பழனிக்குடும்பன்‌ லாங்குறிச்சி 2வருடம்‌ 
குமரப்பா ௮. பூலாங்குறிச்சி வருடம்‌ 
குமரப்பன்‌ எம்‌. பூலாக்குறிச்சி 2வருடம்‌ 
லெஷ்மணஜயர்‌ நா. நெற்குப்பை சீமாதம்‌ 
லெஷ்மணண்‌ வி: ஆர்‌. திருப்புத்துரா்‌ 
மாதவன்‌ எஸ்‌. பூலாங்குறிச்சி வருடம்‌ 
மணி சோர்வை என்‌.எஸ்‌. குன்றக்குடி. மாதம்‌ 
முகம்மது இப்ராகிம்‌ ம. குன்றக்குடி. 6மாதம்‌ 
முகம்மது இப்றாகிம்‌ என்‌ இருப்புத்தூரர்‌ . வருடம்‌ 
முருகவேலான்‌ பூலாங்குறிச்சி வருடம்‌ 
முருகன்‌ இ. பூலாங்குறிச்சி சமாதம்‌ 
முத்தையா ப. தெக்கூர்‌ ்‌0மாதம்‌ 
ர 73நாள்‌ 


முத்தையா என்ற சொக்கன்‌ பெ. தெக்கூர்‌ 7வருடம்‌ 


முத்துராமன்‌ முதலியார்‌ கே.எம்‌. குன்றக்குடி3மா தம்‌ 


மூத்தலகு எம்‌. பிள்ளையார்பட்டி. நாள்‌ 
நாச்சம்மை வி.பி.எல்‌. பூலாங்குறிச்சி 
நடுவிலாராமன்‌ பூலாங்குறிச்சி வருடம்‌ 


நாகலிங்கம்‌ கே,.ஆர்‌- திருப்புத்தூர்‌ 
தாகூர்கனிராவுத்தர்‌ பூலாங்குறிச்சி 2வருடம்‌ 4மா தம்‌ 


ஆளவந்தார்‌ நாயுடு பூலாங்குறிச்சி 78மாதம்‌ 
ராமசாமி நாயுடு திருப்புத்தூர்‌ 
ராமசாமி நாயுடு திருப்புத்தூர்‌. வாரம்‌ 


பழனியப்பத்தேவர்‌. மா பூலாங்குறிச்சி வருடம்‌ 
பழனியப்பநாயக்கர்‌. பெ பூலாங்குறிச்சி வருடம்‌ 


மாதம்‌ 
பழனியப்பத்தேவர்‌. சா பூலாங்குறிச்சி வருடம்‌ 
்‌ (50அபராதம்‌) 


'பழனிக்குடும்பம்‌. என்‌ பூலாங்குறிச்சி வருடம்‌ 
6மாதம்‌ 


56 





பம்பையன்‌. ௪ காரையூர்‌ வருடம்‌ 
மாதம்‌ 
பழனியப்பன்‌ பூலாங்குறிச்சி 2வருடம்‌ 
பெரியணன்தேவர்‌. ௪ பூலாங்குறிக்கி 2வருடம்‌ 
6மாதம்‌6நாள்‌ 
பெரியய்யா பூலாங்குறிச்சி 2வருடம்‌ 
கருப்பையாபிள்ளை: ரா பூலாங்குறிச்சி 2வருடம்‌ 
மாதம்‌ 
ராமசாமிபிள்ளை. பி கண்டவராயன்பட்டி, வருடம்‌ 
பூச்சி. பெ காரையூர்‌ வருடம்‌ 
7மாதம்‌ 
ராமச்சந்திரன்சோர்வை. அரு பெரியகாரை 6மாதம்‌ 
25நாள்‌ 
சாலைஎன்றமுத்துஅம்பலம்‌ தெக்கூர்‌ மாதம்‌ 
சாத்தனம்பலம்‌. ௪ காரையூர்‌ வருடம்‌ 
6மாதம்‌ 
செம்மான்‌ பூலாங்குறிச்சி வருடம்‌ 
சோர்வாரன்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ 
சோலையப்பன்‌ பூலான்குறிச்சி அவருடம்‌ 

சோலைஎன்றமுத்தையன்‌௮ம்பலம்‌ தெக்கூர்‌ 
வருடம்‌ 

சுப்பையா. பி பூலான்குறிச்சி 

சுப்பிரமணியஜயா்‌, கு நெற்குப்பை சமாதம்‌ 
அழகுத்தேவா்‌. கோ பூலான்குறிச்சி வருடம்‌ 
செல்லையாத்தேவர்‌. ம கூத்தகுடி மாதம்‌ நாள்‌ 
குழந்தைவேலுத்தேவார்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ 


குமாரப்பத்தேவர்‌. ஆர்‌ எம்‌ பூலான்குறிச்ச 
வருடம்‌ 6மாதம்‌ 
மதுரத்தேவர்‌. பூலான்குடி 2வருடம்‌£மாதம்‌14 நாள்‌ 
யழனியப்பதேவர்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ 
6மாதம்‌ 


97 


௨.௨.௨.௨உ௨௨உ௨உ௱உ௱ூஙூேு பப்படம்‌ 


பழனியப்பதேவர்‌. து பூலான்குறிச்சி வருடம்‌ 


--. சமாதம்‌7கநாள்‌ 
பெரியய்யாதேவர்‌. பழ பூலான்குறிச்சி ச்வருடம்‌ 
$மாத்தேவர்‌. ராம பூலான்குறிச்சி 2வருடம்‌6மாதம்‌ 
பூமாத்தேவர்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ 


பூசாலத்தேவர்‌. பழ பூலான்குறிச்சி 2வருடம்‌6மா.தம்‌ 
ராமசாமித்தேவர்‌.கு பூலான்குறிச்சி 


சோலையப்பத்தேவர்‌. க . பூலான்குறிச்சி வருடம்‌ 

6மாதம்‌ 
வலசைசுப்பையா த்தேவர்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ 
வலத்திகூழாண்டி. பூலான்குறிச்சி வருடம்‌ 
வாலிபெரியய்யா _ பூலான்குறிச்சி 2வருடம்‌ 


ப்ல்லமூருகன்‌ பூலான்குறிச்சி வருடம்‌ மாதம்‌ 


வரியான்‌ தெக்கூர்‌ வருடம்‌ 
இழகன்வேடுவன்‌ . பூலான்குறிச்ச 2வருடம்‌10மாதம்‌ 
முருகவேளார்‌. கா பூலான்குறிச்சி வருடம்‌ 
வெங்கடேசன்‌. எஸ்‌ பி தென்கரை மாதம்‌ 


விலத்திஎன்றகுழந்தைவேல்‌ பூலான்குறிச்ச 43வருடம்‌ 
காரைக்குடி வட்டம்‌ 


ராமன்‌அம்பலம்‌. ௪ காரைக்குடி வருடம்‌ 
ராமசாமிஆசாரி. வீ -பள்ளத்தூர்‌ மாதம்‌ 
தங்கவேல்‌ஆசாரி. ரெ காரைக்குடி. 7வருடம்‌1மாதம்‌ 
க 75நாள்‌ 

சொக்கலிங்கம்செட்டியார்‌ இராம. 
காரைக்குடி. 20நாள்‌ 
துரைச்சாமிசெட்டியார்‌. ௮ காரைக்குடி. மாதம்‌ 
24நாள்‌ 

ககருப்பன்செட்டியார்‌. இராம 
காரைக்குடி. மாதம்‌ 

லைட்காணச்செட்டியார்‌. கர காரைக்குடி மாதம்‌ 


கநாள்‌ 


95 


ராமகருப்பணசெட்டியார்‌ காரைக்குடி 7வருடம்‌ 
மாதம்‌ 
சுப்பையாசெட்டியார்‌. பழ காரைக்குடி. மாகும்‌ 
நாள்‌ 


கண்ணீர்மலையான்்‌ செட்டியார்‌ 
எம்‌. எஸ்‌. பி. முத்துப்பட்டணம்‌ 


வெங்கடாசம்செட்டியார்‌ காரைக்குடி. 


குர்மார்‌ எம்‌, எஸ்‌ காரைக்குடி மாதும்‌ 
கணேசன்‌. ௪ஈ காரைக்குடி. வருடம்‌ 
அம்பிஅய்யா்‌. ஆர்‌ எஸ்‌ காரைக்ருடி. மாதம்‌ 
நடேச௪அய்யர்‌. ௬ காரைக்குடி. கீமாதம்‌ 
றாள்‌ 
பரமேஸ்வரஅய்யர்‌, தா காரைக்குடி 20மா தம்‌ 
75நாள்‌ * 
ராஜூஅய்யர்‌. பி கல்லுப்பட்டி 2வருடம்‌ 
ராமசாமிஅய்யர்‌. எஸ்‌ ச காரைக்குடி 
ஜெயலெஷ்மிஅம்மாள்‌. எஸ்பாளையூர்‌ மாகும்‌ 
கன்னையாஅம்பலம்‌. க காரைக்குடி. 7 வருடம்‌ 
அபராதம்‌ ரூ 200 
நாகலிங்கநாடார்‌. பூ கல்லல்‌ மாதம்‌ 
கோவிந்தசாமிதாயுடு. டி.கே காரைக்குடி. ன 
பத்மனாபன்‌. என்‌: கண்டனூர்‌ க 
யழனியாண்டிப்பிள்ளை. தி காரைக்குடி. வருடம்‌ 
?/மாதம்‌ 
பெரியகருப்பன்‌. ௪ காரைக்குடி 6மாதம்‌ 
சுப்பையா. கு காரைக்குடி. வருடம்‌ 
மாதம்‌ 


சுப்பிரமணியன்செட்டியார்‌. ரா பாளையூர்‌ 
7மாதம்‌15நாள்‌ 
சுப்பிரமணியம்‌. டாக்டர்‌ எ. வி எஸ்‌ காரைச்குடி. 
7 சமாதம்‌28நாள்‌ 


59 





தனஞ்செயம்பிள்ளை குன்னக்குடி. மாகும்‌ 
இராமத்தேவர்‌. பொ காரைக்குடி. 
உன்னி௫ருஷ்ணமேனன்‌ காரைக்குடி. மாகும்‌ 
வாசன்‌. ச காரைக்குடி. வருடம்‌ 
வீரராகவன்‌. இரஈ சுப்பிரமணியபுரம்‌ 2வருடம்‌ 
மாகும்‌ 
வேணுகோபால்‌. விபி காரைக்குடி 6ீமாதம்‌ 
விசுவராகசெட்டியார்‌. அம காரைக்குடி மாதம்‌ 
சுந்தரம்பிள்ளை. விகே காரைக்குடி. வருடம்‌ 
சமாதம்‌75நாள்‌ 
ரெங்கசாமி, கே காரைக்குடி. ்‌ சவாரம்‌ 
சுவாமிநாதகராவ்‌. எஸ்‌ காரைக்குடி. வருடம்‌ 
ட ட ரகு அஞ்சி க்னிழுப்‌ மட ண ..6மாதம்‌ 
சந்தனம்‌. எ கல்லல்‌ வருடம்‌ 
சுப்பிரமணியம்சேோர்வை. வி காரைக்குடி 20மாதம்‌ 
நாள்‌ 


அிவகங்‌ சைவட்டம்‌ 

அழகன்‌. எஸ்‌ பனங்குடி நடராஜபுரம்‌ மாதம்‌ 
வரமுனியாண்டி௮ம்பலம்‌. வ சிவகங்கை 77வருடங்கள்‌ 
அருளாந்து. ஆர்‌ பனங்குடிநடராஜபுரம்‌ 3மாதங்கள்‌ 


மாகுவன்‌ ஆசாறி. ௪ சிவகங்கை மாதங்கள்‌ 
அய்யாகாத்தி. ச இடைக்காட்டூர்‌ அமாகும்‌-7-5நாள்‌ 
பாலூருஷ்ணன்‌.ஆர்‌ சிவகங்கை வருடம்‌ 
சந்திரசேகரன்‌. கே காத்திதகர்‌ ஈமாதம்‌ 
கந்த ராராமிசெட்டியார்‌ சவெகங்கை மாதம்‌ 
கொண்டயைன்செ ட்டியார்‌. எஸ்‌ சவகங்கை 
ீமாகுங்கள்‌ 
சண்முகம்‌ செட்டியார்‌. ௮ சொக்கதநாதபுரம்‌ 
வருடங்கள்‌ 


வேலாயுதம்‌ செட்டியார்‌. வே 
யாரகனேரி வாரம்‌ 


700 





சின்னபம்டன்‌. ௧௱ பரமவயல்‌ 


சின்னக்கருப்பன்‌. ஏ பனங்குடி. மாதம்‌ 
சின்னப்பன்‌. ஆர்‌ பனங்குடி. நடராஜபுரம்‌ மாதம்‌ 
இன்னையாஅம்பலம்‌. மு நடராஜபுரம்‌ மாதம்‌ ்‌ 
சொக்கபூச்்‌ச. கா பரமவயல்‌ ₹வருடம்‌ 
துரைசிங்காரஅம்பலம்‌. பழ சிவகங்கை 6மாதம்‌ 
குருமணியப்பன்‌, கே காளமேக்கி ட 
இப்ராகிம்‌. இ சிவகங்கை 2வருடம்‌ 
6மாதம்‌75நாள்‌ 
இப்ராகிம்‌. மூ கிவகங்கை கமாதம்‌ 
நாள்‌ 
இப்ராகிம்கனி கிவகங்கை சீமாதம்‌ 
ஜெகந்நாதன்‌. ௪ பனங்குடி. சீமாதம்‌, 
௯ தன்தாடார்‌. மூ கவகங்கை” ” “6மாதம்‌ 
கண்ணுசாமி. ஓய்‌. எம்‌ பனங்குடி 
நடராஜபுரம்‌ மாதம்‌” 
காத்தமுத்து. ப சிவகங்கை 27வருடம்‌ 
கொம்புசாமிசேர்வை. க மடக்கரைப்பட்டி : 7வருடம்‌ 
பெரியண்ணக்கோனார்‌. ஆர்‌ சிவகங்கை மாதம்‌ 


கிருஷ்ணன்பிள்ளை. வி.கே 
இருஷ்ணன்தாயுடு. நஈ 

சுப்பையாமணியக்காரன்‌ 
மணியக்கோனார்‌. கே. ஜி 


மாணிக்கம்‌. பி. இ 


மாணிக்கம்பிள்ளை. மு 
மணிவேல்‌௮அம்பலம்‌. எஸ்‌. 
மங்கான்‌. எம்‌ 
முத்தையா. அரு 


முத்தையாஅம்பலம்‌. வெ பனங்குடி 


77 வருடங்கள்‌ 


இடைக்காட்டூர்‌ 1 வருஉம்‌ 
சிவகங்கை 6மாதம்‌ 
இடைக்காட்டூர்‌ 7வருட,ம்‌- 


சக்கந்தி ச்மாதம்‌ 
பனங்குடி. சவருடம்‌ 
6மாதம்‌ 
சிவகங்கை மாதம்‌ 
பனங்குடி. சமாதம்‌ 
பனங்குடி. 6மாதம்‌. 
பனங்குடி வருடம்‌ 
மாதம்‌ 


207 





முத்துகிருஷ்ணன்‌. எம்‌ சிவகங்கை வருடம்‌ 


நாள்‌ 
முத்துராமலிங்கம்பிள்ளை. சு இடைக்காட்டூர்‌ வருடம்‌ 
நடராஜன்நாடார்‌. ௪ சிவகங்கை மாகும்‌ 
நாராயணசாமிசேர்வை. ஆ சிவகங்கை வருடம்‌ 
பாக்கியம்‌. நா பனங்குடி. வருடம்‌ 
பிச்சை. செள பனங்குடி. மாதம்‌ 
ஏகாம்பரம்‌ பிள்ளை. இடைக்காட்டூர்‌ 6மாதம்‌ 
பெரியாம்பிள்ளை. கு சிவகங்கை கமாகும்‌ 9தாள்‌ 
பூச்சி. கள்ளத்தி சீவருடம்‌ 
ராஜூ. செள பனங்குடி. . தீவருடம்‌ 
ராமசாமி. ௫ சிவகங்கை சீமாதம்‌ 
ராமையா. என்‌.எஸ்‌ கழக்கண்டனி மாதம்‌ 
ராயப்பன்‌. ஏ.ஆர்‌ பனங்குடி. மாதம்‌ 
சதா௫வம்‌ பிள்ளை, ஏ சிவகங்கை 6மாதம்‌ 
“சந்தானம்‌. ஆர்‌ பனங்குடி. மாதம்‌ 18நாள்‌ 
காசி சோர்வை. மு சிவகங்கை வருடம்‌ 
சப்பு சேர்வை. நா சிவகங்கை கமாதம்‌ 
சுந்தர்ராஜன்பேர்வை. சர சிவகங்கை வருடம்‌ 
வேலாயுதன்‌ சேர்வை. வீ சிவகங்கை 7வருடம்‌ 
சேதுராமச்சந்திரன்‌. லெ சிவகங்கை வருடம்‌ 
6மாதம்‌ 
சோலைமலை. வெ பனங்குடி. மாதம்‌ 
சோமன்‌. கா பரமன்வயல்‌ 27வருடம்‌ 
சோமசுந்தரம்‌ சிவகங்கை மாதம்‌ 
சுந்தரராஜன்‌ சேர்வை. சிவகங்கை வருடம்‌ 
சுப்பையாபிள்ளை. ௮ பனங்குடி. மாதம்‌ 
சுப்ரமணியதநாயுடு. செ சிவகங்கை லை 
சுப்ரமணியம்‌. ஏ.ஆர்‌ இவகங்கை தக. 


சுப்ரமணியம்‌. பொ யுதுர்‌ கக 
சையதுமுகைஇன்‌. சை சிவகங்கை வருடம்‌ 


202 





வீரக்காளைத்தேவா்‌. இ.எம்‌ வித்‌, தனேரி வருடம்‌ 
உடையப்பா அம்பலம்‌, ௬ பாகனேரி 6மாதம்‌ 
வடிவேல்முருகன்‌ நாடார்‌. டி.கே.டி. 

சிவகங்கை 80நாள்‌ 
வள்ளியப்பா, கண நாட்டரசன்கோட்டை லய 
மானாமதுரை வட்டம்‌ 
சோமூ. வி மழவராயனேந்தல்‌ ௮ 
வேலாயுதம்‌ ஆசாரி. க திருப்புவனம்‌ மாதம்‌ 
அயோத்திசேர்வை. மு திருப்புவனம்‌ வருடம்‌ 

6மாதம்‌ ரூ. 500 அபராதம்‌ 
அயோத்திசேர்வை. வை திருப்புவனம்‌ மாதம்‌ 
மூகுந்தராஜஅய்யர்‌, கோ மானாமதுரை ம ருடபி 

ர அமாதம்‌3 

பீழ்னியாண்டிக்கோனார்‌. வி பெரும்பச்சேரி மாதம்‌ 
ஒய்யான்‌.வீ இருப்புவனம்‌ மாகம்‌ 
ரெத்தினம்பிள்ளை. சோ மானாமதுரை மாதம்‌ 
ராமசாமி. ர£.ப - மிளகனூர்‌ 8 ஆண்டு 
ராமசாமி வாத்தியார்‌.பி மிளகனூர்‌ 6 மாதம்‌ 
ரெத்தினம்பிள்ளை. எஸ்‌ மானாமதுரை மாதம்‌ 
சங்கிலிபாண்டியன்‌ சேர்வை.எஸ்‌ 

மானாமதுரை 6மாதம்‌ 
கருப்பையா சேர்வை. பி மானாமதுரை 6மாதம்‌ 
பரமக்குடி வட்டம்‌ 
செல்லசாமி. டி. கீழாய்க்குடி 6 மாதங்கள்‌ 
செல்லையாபிள்ளை. ரர வலசை 7௪ மாதங்கள்‌ 
செல்லம்‌ செட்டியார்‌. கொ பரமக்குடி 78 மாதங்கள்‌ 
ராமன்‌ செட்டியார்‌. வெ பரமக்குடி 6 மாதங்கள்‌ 
தங்கசாமி செட்டியார்‌. கு பரமக்குடி 8 மாதங்கள்‌ 
ராகவன்‌ தாஸ்‌. கே : பரமக்குடி 9 மாதங்கள்‌ 
கங்காதரன்‌. கு பரமக்குடி ண 


கோபால்‌. எஸ்‌. கே பரமக்குடி 9 மாதங்கள்‌ 


703 





அரிகிருஷ்ணன்‌ . என்‌. எஸ்‌ 

ஆண்டு 6மாதம்‌ 7நாட்கள்‌ 
பாலகிருஷ்ண அய்யர்‌ டறரமக்குடி மாதம்‌ 75 நாள்‌ 
ஞானி குப்புசாமி அய்யர்‌. இ பரமக்குடி. 


ஹரிகிருஷ்ண அய்யர்‌, ஜே பரமக்குடி 2 
நாகு அய்யர்‌. கே. எம்‌ பரமக்குடி. 6 மாதங்கள்‌ 
ரீத்தாராம அய்யர்‌ பரமக்குடி மாதம்‌ 75 நாட்கள்‌ 
ஜெயராமன்‌ சூடியூர்‌ 6மாதம்‌ 
நன்னமுத்து. ரா பரமக்குடி 6 மாதம்‌ 
அப்துல்லா தாஸ்‌ பாம்பூர்‌ 3 ஆண்டு 
கோவிந்த சாமி. கே. பி பரமக்குடி ஆண்டு 
கருத்தரன்‌. எஸ்‌ காட்டுப்பரமக்குடி. ்‌ ஆண்டு 
நர்ளிழூத்துக்‌ கோனார்‌ பரமக்குடி. 

நல்‌ 2 ஆண்டுகள்‌ 77 மாதம்‌ 75 நாட்கள்‌ 
கொட்டையக்‌ குறவன்‌. க மேலாயூர்‌ 7 ஆண்டுகள்‌ 
கோதண்டராமன்‌. எம்‌ பரமக்குடி. 17 ஆண்டு 6 மாதம்‌ 
இருஷ்ணன்‌ பரமக்குடி. ஆண்டு 


கிருஷ்ணன்‌. ஆர்‌ சொன்னையா பரமக்குடி, 6மாதம்‌ 
இருஷ்ணன்‌. எம்‌. ஆர்‌ பரமக்குடி 7 வருஷம்்‌6 மாதம்‌ 


குப்புசாமி. ஏ பரமக்குடி 7 வருஷம்‌5மாதம்‌ 
குப்புசாமி, மா பரமக்குடி 6மாதம்‌ 
மாணிக்கம்பிள்ளை.-௪ குமாரக்குறிச்‌௪ி 6மாதம்‌ 
மன்னார்சாமி. ஜே.கே பரமக்குடி மாதம்‌ 


மாயாண்டி அம்பலம்‌. திரு பரமக்குடி 
்‌ ஆண்டுகள்‌ சமாதம்‌75 நாட்கள்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌. மூ பரமக்குடி 3 ஆண்டு மாதங்கள்‌ 
மெய்யன்‌. வல்லம்‌ ்‌ ஆண்டு மாதம்‌ 
முகம்மது இஸ்மாயில்‌. கா பொட்டகவயல்‌ 7மாதம்‌ 
9வெசுப்பிரமணியம்‌ முதலியார்‌. ப 
பரமக்குடி. 6மாதங்கள்‌ 


704 





முகுத்கு சுந்தரராஜன்‌ பரமக்குடி 6மாதங்கள்‌ 
மூனுசாமி ப பரமக்குடி மாதங்கள்‌ 
முத்துசாமி. ஏ.கே பரமக்குடி. மாதங்கள்‌ 
முத்துசாமி, எஸ்‌ பகைவென்றி 6மாதங்கள்‌ 
மூத்துச்செல்லம்‌ சேர்வை பரமக்குடி. 4 மாதங்கள்‌ 
தாகராஜன்‌. ஏ பரமக்குடி. பத்துவயதுபையன்‌ 
தாகராஜன்‌. டி.ஆர்‌ பரமக்குடி வு 
நாகேந்திரன்‌. எம்‌. டி பரமக்குடி 9மாதம்‌15 நாட்கள்‌ 
தடராஜன்‌ செட்டியார்‌ மா. பரமக்குடி. மாதம்‌ 
பெருமாள்‌. என்‌ பரமக்குடி. 6மாதம்‌ 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. மு பார்‌.த்திபனூர்‌ 7 ஆண்டு 
,தவநீதகருஷ்ண பிள்ளை அக்ரமேசி ௨ 
பூவலிங்கம்‌ பிள்ளை. மடத்தை 6 மாதம்‌ 


வெங்கடாசலம்‌ பிள்ளை மஞ்சள்பட்டினம்‌ 
ஆண்டு 4 மரதம்‌ 


ராஜாராம்‌ கே. கே பரமக்குடி. மாதம்‌ 
நாள்‌ 
ஏாமச்சந்திரன்சேர்வை. மா பரமக்குடி மாதம்‌ 
ஏாமச்சத்திரன்‌. கே என்‌ பரமக்குடி வம்‌ 
ராமச்சந்திரன்‌. எஸ்‌. என்‌ பரமக்குடி மாதம்‌ 
தாசுராமாச்சகாரி. கே பரமக்குடி மாதம்‌ 
ராமகிருஷ்ண்‌அய்யர்‌. ரா பரமக்குடி மாதம்‌ 
ஏாமமூர்த்திஅய்யர்‌. பெ. பரமக்குடி 25 நாள்‌ 
ராமானுஜம்‌. ஜீ. வி பரமக்குடி. மாதம்‌ 
ஏராமசாமிஅய்யார்‌, லெ பரமக்குடி ன 
ராமசாமி. எஸ்‌ கலையூர்‌ 6மாதம்‌ 
அபராதம்‌ 500- 
ராமசாமி. ஏ. வி பரமக்குடி மாதம்‌ 
10நாள்‌ 


ாமைய்யன்‌, என்‌ வி பரமக்குடி மாதம்‌ 


205 
2 பபபல வவ வ வை வைகைகைக சவையவைவயையயவைவையையயயையயயயயய படட 


தாககேஸ்வரராவ்‌. ஆர்‌ பரமக்குடி 2 மாதம்‌ 
சச்சிதானந்தம்‌. எம்‌. பி எமனேஸ்வரம்‌ 4 மாதம்‌ 
முத்துசேர்வை ஆர்‌. பரமக்குடி ச நாள்‌ 
பழனியாண்டிசேர்வை.க பரமக்குடி சீமாதம்‌ 
வேலுசேர்வை எம்‌. கே. பரமக்குடி 2 ஆண்டு 
சேது என்ற கருஷ்ணன்செட்டி..க மஞ்சூர்‌ 
மரணதண்டனை 
சுப்பிர.ம ணி:பபிள்ளை. அ பரமக்குடி 6 மாதும்‌ 
சுப்பிரமணியம்‌. எம்‌ எட்டிவயல்‌ ₹ மாகும்‌ 
சுப்பிரமணி. அம்பலம்‌. மு. பரமக்குடி *அருடம்‌ 
சுல்‌.தான்‌. வை பார்த்திபனூர்‌ 
தங்கப்பா. பி.கே பரமக்குடி 6மாதம்‌ 28 நாட்கள்‌ 
௫ ரதறுப்பணன்‌ தேவர்‌ . பரமக்குடி 2 ஆண்டு 
இபான்னு ச ராமின்‌. ௬ப பொதுவக்குடி. 
% 7 ஆண்டு சமாதம்‌ 
சிவராமசாமி. ஏ. வி யரமக்குடி 7 மாதம்‌ 
சோமசத்தரம்‌. பி. ஏஸ்‌ பரமக்குடி 22 நான்‌ 


சாமசாமித்தேவர்‌. ௬ கலையூர்‌ 
்‌ மாதம்‌ அபராதம்ரூ.150. 


இல்லை சிதம்பரம்செட்டியார்‌ பரமக்குடி வெவ்விய 
பாகுரி வ.சு பரமக்குடி. (ம ஆண்டு 
பொன்னுச்சாமி வேளார்‌ சாலியவாகனபுரம்‌ 

மாதம்‌ 


வெள்ளைச்சாமி ஆசாமி. தா பரமக்குடி 

ஆண்டு 7 மாதம்‌ 
வேலு எம்‌. பரமக்குடி 7சமாதம்‌ 
வெங்கடாஜலபஇ டி. கே பரமக்குடி 

ஆண்டு மாதம்‌ 

இளையான்குடி வட்டம்‌ 
குமரேசன்‌. கே பொதுவக்குடி. மாதம்‌ 
குமரேசன்‌. ௧ சிற்றூரணி வருடம்‌ மாதம்‌ 


206 





முக்ம்மதுகாசிம்‌. வி.கே இளையான்குடி 


நாகலிங்கம்‌. மு - விரையாதகண்டன்‌. வருடம்‌ 
மூனியாண்டிபண்டாரம்‌. மூ அரண்மனைக்கரை 

7 வருடம்‌, 
பண்டரியாண்டி. மூ அரண்மனைக்கரை கவருடம்‌ 
பிர்சைமுத்து. அ கீரம்பாண்டி. ம 
முத்துப்பிள்ளை. வெ சாலைக்ரொமம்‌ மாதம்‌ 
சோமசுந்தரம்‌. என்‌ இளையான்குடி. சீமாதம்‌ 


இராமநாதபுரம்‌ வட்டம்‌ 


அவுடைய்ப்ப முதலியார்‌. .இராமதாதபுரம்‌ .. மாதம்‌, 


செல்லசாமி. எஸ்‌ இராம்நாதபுரம்‌. மாதம்‌ 
எபனேசர்‌. ஜி இராமநாதபுரம்‌ ண 
சொக்கலிங்கக்கொ.த்‌.தனூர்‌ வெளிப்பட்டிணம்‌ ண 
முனியாண்டிக்குடும்பன்‌ . டூ இராமநாதபுரம்‌ 2வருடம்‌ 
மீரான்சாசிப்‌. ஆ மண்டபம்‌ மாதம்‌. 
மூகம்மது அனிபா. மு மண்டபம்‌ மாதம்‌ 
முகம்மது யூசுப்‌. இ மண்டப்ம்‌ மாதம்‌ 
முத்துப்பெருமாள்‌. ௪ வெளிப்பட்டினம்‌ ..- 
கோவிந்தசாமிபிள்ளை: வை இராமநாகுபுரம்‌ 6மாதம்‌ 
க்திவேலாயுகம்பிள்‌ள. ௪ காவனுூரர்‌ ல 
ராமகிருஷ்ணபிள்ளை. கு இராமநாதபுரம்‌ 7 வருடம்‌ 
ட்‌ மாதம்‌ 
ராமன்‌. இ இராமதாதபுரம்‌ வருடம்‌ 
ராமசாமி. பி.பி. இராமநாதபுரம்‌ க்மாதம்‌ 
79நாள்‌ 
தடராஜன்சேர்வை. ௬ இராமதா தபுரம்‌: வெய்‌ 
சேக்சுல்தான்‌. எஸ்‌.ஏ. இராமதாதபுரம்‌ 3மோதம்‌ 


சேக்‌அப்துல்கா தர்‌. மு மண்டபம்‌ மாதம்‌ 


1707 


ஈப்பன்‌. க இராமதாதபுரம்‌ வருடம்‌ 
ஈப்பிரமணியம்‌. எம்‌ இராமநாதபுரம்‌ சமாதம்‌ 
ராமசாமித்தேவர்‌. ரர£ாம இராமநாதபுரம்‌ 2வருடம்‌ 
அபராதம்‌ ரூ500 

ஈசவர்ணத்தேவர்‌. து.லா. இராமதாதபுரம்‌, வருடம்‌ 
க்மாகும்‌ 

உடையான்குடும்பன்‌. இ இராமநாதபுரம்‌ வருடம்‌ 
2வம்புசஈமி. மு இராமநாதபுரம்‌ 1மர்தம்‌ 7சநாள்‌ 
வெங்கடாசலம்‌. மா இசாமதாதபுரம்‌ வருடம்‌ 


இராமேஸ்வரம்‌ வட்டம்‌ 
சாத்தப்பக்கோனார்‌ இராமேஸ்வரம்‌ .7௪ நஈட்கள்‌ 
சினிவாசன்‌ இராமேஸ்வரம்‌ 3. மரதம்‌ 75 நாள்‌ 


முதுகுளத்தூர்‌ வட்டம்‌ 


ஆறுமுகம்‌. மூ. அத்திக்குளம்‌ மாதங்கள்‌ 
ஆறுமுக ஆசாரி, மு ஆப்பனூர்‌ 7 மாதம்‌ ரத நான்‌. 
தூர்மக்கண்‌. டி. சாயல்குடி. 6 மாதங்கள்‌ 
கருப்பையா செம்பங்குடி. 2 மாதம்‌ 27 நாட்கள்‌ 
கருப்பையா கோனார்‌. பி. கே. பி 
செம்பங்குடி. 2 மாதங்கள்‌ 
குமரையா. எஸ்‌. எம்‌ ஆப்பனூர்‌ 1? மாதம்‌ 
முனியசாமி பண்டாரம்‌. பொ 
கடலாடி 6 மாதங்கள்‌ 


முத்தையா செட்டியார்‌. ரெ முதுகுளத்தூர்‌ 2 மாதம்‌ 
தரசிங்கப்பெருமாள்‌ நாயுடு. ர£ முதுகுளத்தூர்‌ 


நீலமேகத்தேவர்‌. க ஆப்பனூரர்‌ 2 மாதம்‌ 75 நாள்‌ 
பெரியசாமி. கே. எம்‌ மூதுகுளத்தூரா்‌ 3 ஆண்டு 
அருணாசலம்‌ பிள்ளை. மா முதுகுளத்தூர்‌ னை 


2 மாகும்‌ 77 நாட்கள்‌ 
சின்னையா பிள்ளை. எஸ்‌. எம்‌ பொஜஹையூர்‌ 2 ஆண்டு 


208 





எஸ்தோராபிள்ளை.சூ மூதுகுளத்துரர்‌ மாதம்‌ 
சங்கரலிங்கம்‌ பிள்ளை. வ செங்கோட்டை ம 
சாமதாதத்தேவர்‌. க நாச்சிகுளம்‌ 
அத்திகுளம்‌ ச்மாதம்‌ 
ராமநாதன்‌. ம நாச்சிகுளம்‌ அத்திகுளம்‌ 2 மாதம்‌ 
சிவசங்கரன்‌. எம்‌. ஏ சாயல்குடி. £ ஆண்டு 6மாதம்‌ 
சுப்ரமணியன்‌. என்‌: கடலாடி 2 மாதம்‌ 
அவருச்சாமித்தேவர்‌. ஆ குமாரக்குறிச்ச 7 மாதம்‌ 
துரைராஜ்தேவர்‌. த. வேப்பங்குளம்‌ மாதம்‌ 
 மூத்துஇருளாண்டிதேவர்‌. ஆப்பனூர்‌ மாதம்‌ 
சாமசாமித்தேவர்‌. எம்‌. ஆர்‌ முதுகுளத்தூர்‌ 


வேலுச்சாமி. ஏ. பி கடலாடி 3 ஆண்டு 7 மாதம்‌. 


கமுதி வட்டம்‌ 


காளியப்பன்‌ ஆசாரி. வ கோவிலாங்குளம்‌ 6 மாதங்கள்‌ 


கந்தவேலு பணிக்கர்‌. ௮ கோவி ரங்குளம்‌ ன 
மாரிமூத்து. வெ நீராவி 7 ஆண்டுகள்‌ 
தொண்டர்‌ மூத்தையா அபிராமம்‌ மாதம்‌ 
வாசுதேவ நாயுடு. ௮ கோவிலாங்குளம்‌ 2 மாதம்‌ 
ஆறுமுகம்‌ பிள்ளை. கும கமூதி டல 
தங்கவேல்‌ கோவிலாங்குளம்‌ ? மாதம்‌ 
கந்தசாமித்தேவர்‌. எம்‌ விரதன்குளம்‌ வ 


வாழவந்த நாடார்‌. வ கமுது 


திருச்சுழியல்‌ வட்டம்‌ 
இராமசாமித்தேவர்‌. கே புலிகுறிச்ச வாரம்‌ 


709 
இதா 


பூருப்புக்கோட்டை வட்டம்‌ 


ந்‌ தறுமூகம்‌ மூப்பனார்‌. நா இருநகரம்‌ ண்‌ 
'குமரையா ஆசாரி. மூ அருப்புக்கோட்டை 
5 அமாதம்‌ 75 தாள்‌ 


பாலகிருஷ்ண ரெட்டியார்‌. ௮. பி. எம்‌ 
புதுப்பட்டி 2 ஆண்டுகள்‌ 2 மாதம்‌ 
செல்லம்‌. எஸ்‌. எஸ்‌ . அருப்புக்கோட்டை 
தான்கு மாதங்களும்‌ பதினைந்து நாட்களும்‌ 
காமாட்சி செட்டியார்‌. ச போஞூர்‌ மாதங்கள்‌ 
கொப்புலு செட்டியார்‌. ௪ பத்தல்குடி 2 மாதங்கள்‌ 
மல்லையா செட்டியார்‌. எம்‌. எஸ்‌ 
அருப்புக்கோட்டை 4 மாதம்‌ ச நாட்கள்‌ 
இப்ர்ன்னையா செட்டியார்‌. எஸ்‌ 


அருப்புக்கோட்டை .. தீமாதம்‌ 
ராமகிருஷ்ண செட்டியார்‌. ௮ 
அருப்புக்கோட்டை மாதம்‌ 


சங்கரன்‌ செட்டியார்‌. நா 
த அருப்புக்கோட்டை 74 மாதம்‌ 75 நாள்‌ 
நசோமசு ததரம்செட்டியார்‌. சொ 
அருப்புக்கோட்டை 75 மாதங்கள்‌ 
துரைசாமிசெட்டியார்‌. ச இலுப்பையூர்‌ 79 நாட்கள்‌ 
சித்தம்பலம்நாடார்‌. ௪ இலுப்பையூர்‌ மாதங்கள்‌ 
சொக்கலிங்கம்செட்டியார்‌. மு வெள்ளைக்கேட்டை -- 
'சொக்கப்ப செட்டியார்‌. ஆர்‌ ' 
அருப்புக்கோட்டை 6 மாதம்‌ 75 நாட்கள்‌ 
சொக்கையா செட்டியார்‌. சொ 
சின்னப்பூலாம்பட்டி ம 
இனிவாச அய்யங்கார்‌. ௯. பந்தல்குடி. மாதங்கள்‌ 
ஜெகந்நாதன்‌ செட்டியார்‌. சொ 
சொக்கலிங்கபுரம்‌ க மாதம்‌ 


270. 





கருப்பையா ஆசாரி. நா இலுப்பையூர்‌ 4 மாதங்கள்‌ 


கூடப்பன்‌. கே சின்னப்புளியம்பட்டி பை 
குற்றாலலிங்கமூப்பனார்‌. கே திருநகரம்‌ . 4 
மல்லையா சர்மாசொக்கலிங்கபுரம்‌ 2 மாதங்கள்‌ 
குமார்‌ மூப்பன்‌ பாளையம்பட்டி மாதம்‌ 


தாராயண மூப்பன்‌. நா பாளையம்பட்டி ண்‌ 
அங்கப்ப முதலியார்‌. ச வெள்ளிக்கோட்டை.. 
ராமசாமிமுதலியார்‌. நா வெள்ளிக்கோட்டை - 
முத்துசாமி முதலியார்‌. ௧௬ புளியம்பட்டி 


ரத்தின நாடார்‌. செ இலுப்பையூர்‌ 6மாதம்‌ 
சு.ந்தரவேல்‌ நாடார்‌. என்‌. பி. எஸ்‌ 
. இலுப்‌ ப்யூர்‌ க 2 மாதம்‌ 





சினிவாச நாயக்கர்‌. டி. என்‌ 
சன்னப்புளியம்பட்டி மு ஆண்டு மாதம்‌ 
அழகர்சாமிநாயக்கர்‌. ௪ அருப்புக்கோட்டை 2 மாதம்‌. 
அய்யப்ப நாயக்கர்‌. ௪ ராமலிங்கபுரம்‌ மாதம்‌ 75நாள்‌ 
அய்யப்ப நாயக்கர்‌. பி. எஸ்‌ 
ராமலிங்கபுரம்‌ . 6மாதம்‌ 
கோபால்‌ நாயக்கர்‌. எல்‌. ஜி ரஈமலிங்கபுரம்‌ 6மாதம்‌ 
கோபால்‌ நாயக்கர்‌. ந ஏாரமலிங்கபுர்ம்‌ 2 மாதம்‌ 
கிருஷ்ணசாமி நாயக்கர்‌. கொ புளியம்பட்டி 7 ஆண்டு 
பொன்னையா நாயக்கர்‌. செ பெரியபுளியம்பட்டி -- 
ரெங்கசாமி நாயக்கர்‌. ரா ரெட்டியபட்டி 7 ஆண்டுகள்‌ 
சீனிவாச நாயக்கர்‌. நா சின்னப்புளியம்பட்டி 7 ட்ட 
சினிவாச நாயக்கர்‌. தா ஆனைக்குட்டம்‌ 
சீனிவாச நாயக்கர்‌. அவ சின்னப்புளியம்பட்டி. 
்‌ ஆண்டு 9மாதம்‌. 
சுப்பா நாயக்கர்‌. க மல்லாங்கணெறு 6.மாதம்‌: 
சுப்பையா நாயக்கர்‌. ௪ ராமாபுரம்‌ மாதம்‌? நாட்கள்‌ 
வீரப்பா நாயக்கர்‌. சன்னப்புளிய ம்பட்டி 75௪ நாட்கள்‌ 


ம்7ம 





இருஷ்ணசாமி நாயுடு. கெ௱ 


சின்னப்பாளையம்பட்டி ஆண்டு 3 மாதம்‌ 
பொன்னையா தாயுடு. க 

பாளையம்பட்டி ்‌ வருடம்‌ 2 மாதம்‌ 

சங்கரப்ப நஈ.படு. லி பெத்துரெட்டிபட்டி 6 மாதம்‌ 
நெல்லியப்பன்‌. ஆ பனையபட்டி சுட்டுக்‌ 
(மந்தனூர்‌) கொல்லப்பட்டார்‌ 

ஆறுமுகம்பிள்ளை. ௪ சித்தமடம்‌ ச்மாதம்‌ 
கோவிந்தசா.ரி.ரிள்ளை. மு மல்லாங்கணெறு மாதம்‌ 
ராமசாமிபிள்ளை. ௪ அருப்புக்கோட்டை சமாதம்‌. 
'27நாள்‌ 

மஏாமசாமிபிள்ளை. ஏ ஆனைக்குளம்‌ மாதம்‌ 
ராரமசாமிபிள்ளை. வை பாளையம்பட்டி - வருடம்‌ 
'ரரிமசாமிபிள்ளை. வீ பாளையம்பட்டி வருடம்‌ 
'பொன்னுச்சா.மிநாயக்கர்‌, ௪ வருடம்‌ 
ர சின்னப்புளியம்பட்டி மாதம்‌ 


ராமானுஜரெட்டியார்‌. எஸ்‌ ஜோகில்பட்டி மாதம்‌ 
ராமசாமிரெட்டியார்‌. ௮ 
பொம்மக்கோட்டை மாதம்‌ 
ராமரசாமிநாடார்‌. கு இலுப்பையூர்‌ மாதம்‌ 
வெங்கடரமணராவ்‌. ஆர்‌ அருப்புக்கோட்டை - 
பாலகிருஷ்ண ரெட்டியார்‌. மலைப்பட்டி மாதம்‌ 
ராமசாமிசெட்டியார்‌. ௮ ரெட்டியபட்டி மோதம்‌ 
அபராதம்‌ ரூ. 50 


சுப்பையாரெட்டியார்‌. பெ மாதம்‌ 
அருப்புக்கோட்டை 5நாள்‌ 
சர்மூவேல்‌ பாளையம்பட்டி. ட வ 
'சேதுராமன்தேவர்‌. சொ அருப்புக்கோட்டை ௨ 
சிவசங்கரன்‌. ஆர்‌ சொக்கலிங்கபுரம்‌ 70 வாரம்‌ 


சோமசுந்தரம்‌ செட்டியார்‌. ம 
சொக்கலிங்கபுரம்‌ 


ர்த்தி: 


சோமையா. லி சொக்கலிங்கபுரம்‌ வ்‌ 

சீரங்கன்‌. எஸ்‌.கே.ஏ சொக்கலிங்கபுரம்‌ 6மாதம்‌ 

சினிவாசன்தாயக்கர்‌. நா பந்தல்குடி மாதம்‌ 
அபராதம்‌ ரூ50 


சீனிவாசன்தாயக்கர்‌. வெ வருடம்‌ 
அருப்புக்கோட்டை மாதம்‌ 
சினிவாசதாயுடு. வெ சின்னபுளியம்பட்டி வருடம்‌ 
சுப்பையாநாடார்‌. ப இலுப்பையூர்‌ 6மாதம்‌ 
சுப்பையன்செட்டியார்‌. சு 
அருப்புக்கோட்டை மாதம்‌ 
பாலுச்சாமித்தேவர்‌. சோ ்‌ 
்‌ ' அருப்புக்கோட்டை மாதம்‌ 
சந்தானத்தேவர்‌. ப அருப்புக்கோட்டை மோதம்‌ 
வேலுசாமிபிள்ளை. மா அருப்புக்கோட்டை மாதம்‌ 
ட அபராதம்‌ ரூ750 
வேலுச்சாமி, எஸ்‌ சொக்கலிங்கபுரம்‌ மாதம்‌ 
அபராதம்‌ ரூ50 
விருதுநகர்‌ வட்டம்‌ 


மாரியப்ப ஆசாரி விருதுநகர்‌ மாதம்‌ 
கச்தசாமி. எஸ்‌.எஸ்‌.பி விருதுநகர்‌ 6மாதம்‌ 6நாள்‌ 
மாரியப்பன்‌. ஜி விருதுநகர்‌ 22நாள்‌ 


அபராதம்‌ ரூ20 
தனுஷ்கோடி நாடார்‌. பி. பி. எம்‌ 


"விருதுநகர்‌ வருடம்‌ 

குருசாமிநாடார்‌. ரா விருதுநகர்‌ 24மாதம்‌ 
-கரம்றாஜ்‌. கே விருதுநகர்‌ பாதுகாப்புக்கைதி 
"பிச்சைமுத்துநாடார்‌. வே விருதுநகர்‌ மாதம்‌ 
ராமையாநாடார்‌. ப 'விருதுதகா்‌ 20மாதம்‌ 
7கநாள்‌ 

நாராயணன்‌. ஏ விருதுநகர்‌ 6மாதம்‌ வாரம்‌ 


(அபராதம்ரூ, 200.) 


173 





ாஜாக்கனி. எஸ்‌ 
ஈரமச்சந்தஇரன்‌. டி. எஸ்‌. 
ராமதா தன்‌. ஆர்‌ 
ரெங்கசாமி. எம்‌. எஸ்‌. 


ஈப்புரெட்டியார்‌. எஸ்‌ 
ஈப்பிரமணியதாடார்‌. பெ 
நிருமலைச்சாமிசெட்டியார்‌ 
வெங்கிடாசலம்‌ஆசாரி 
சாத்துரர்‌ வட்டம்‌ 
அண்ணாமலை. பி. சி. ஏ. 
காத்திமதிசெட்டியார்‌. பெ 
நுரைசாமிதஈடார்‌. ௪ 


திரை சாமி. ௪ 


விருதுதகர்‌ 
மலைப்பட்டி 
விருதுநகர்‌ 
விருதுநகர்‌ 


விருதுநகர்‌ 
விருதுநகர்‌ 
விருதுதகர்‌ 
மீசலூர்‌ 


ஏழுகோயில்‌ 
சாத்தூர்‌ 
சாத்துரர்‌ 
சிவகாசி 


(கோபாலகிருஷ்ணன்‌ நாயக்கர்‌ ஆர்‌ 


காக்கிவடம்பட்டி 


இருஷ்ணசுவாமி. எஸ்‌. சிப்பிப்பாறை 
சின்னத்தம்பிமணியக்காரர்‌, மோ 
களியக்குறிச்‌ச 
அய்யநாடார்‌. எஸ்‌ சாத்தூர்‌ 
செல்லச்சாமிநாடார்‌. ௪ சிவகாசி 
துரைராஜ்நாடார்‌. ௪ சிவகாசி 
சினிவாசநாடார்‌. ஆ சிவகாசி 


இருஷ்ணசாமிநாயக்கர்‌, 0ெெ 


ராமசாமிதாயக்கர்‌ 


ராமசாமிநாயக்கர்‌. ௪ 


மாதம்‌ 
வருடம்‌ 
7 வருடம்‌ 
மாதம்‌ 
6மாதம்‌ 
வாரம்‌ 
7மாகும்‌ 
மாதும்‌ 
6மாதம்‌ 
மாதம்‌ 
6மாதம்‌ 


21நாள்‌ 
23நாள்‌ 


சீமாதம்‌ 
மாதம்‌ 
7கமாதம்‌ 
மாதம்‌ 
6மாதும்‌ 


சன்னக்காமன்பட்டி 
?வருடம்‌1மாதம்‌ 
நம்‌. சரமிதரயந்கர்‌. எஸ்‌. பி. சுப்ரமணிபபுரம்‌ 


70வாரம்‌ 


வெங்கிடாசலபுரம்‌ 


. 6மாதம்‌ 3நதாள்‌ 
முத்துலிங்கபுரம்‌ 


2வருடம்‌மாதம்‌ 


174 





ராமசாமிதாயக்கர்‌. திரு சாத்தூர்‌ மாதம்‌ 
சீனிவாசநாயக்கர்‌ இன்னக்காமன்பட்டி மாதம்‌ 
சுப்பாநாயுடு. கோ சாத்தூர்‌ 4மாதம்‌ 

ராமச்சதந்திரநாயுடு. ஜீ இருத்தங்கல்‌ 
2வருஉம்‌3மாதம்‌ 

ராமசாமிசெட்டியார்‌. ௪ குமாரலிங்கபுரம்‌ 

வருடம்‌ 
சினிவாசன்நாடார்‌. ஆ சிவகாசி 6மாதம்‌ 

சீனிவாசன்‌. கே. என்‌. திருத்தங்கல்‌ 
6மாதம்‌18நாள்‌ 

சினிவாசன்‌. வெ ஆலமர த்துப்பட்டி 


வருடம்‌ 6மாதம்‌ 
“சுவாமிநஈதநாயக்கர்‌. வி வகா 1வருடம்‌ 6மாதம்‌ :, 
செல்லையாத்தேவர்‌. மு சாத்தூர்‌ மாதம்‌ 
கூடலிங்கத்தேவர்‌. ந சாத்தூர்‌ 2சமாதம்‌ 
வெங்கடசாமிநாயுடு. ௮ சின்னக்காமன்பட்டி 6மாதம்‌ 
வெங்கடைசாமிதாயக்கர்‌. ஏ.வி.எஸ்‌. 
சாத்தூர்‌ வருடம்‌ மாதம்‌ 


ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ வட்டம்‌ 


அய்யாக்குட்டி. ஆசாரி. மூ வத்திராயிருப்பு £ மாதங்கள்‌ 
கருப்பண ஆசாரி. கே. கே சேதுநாரரயணபுரம்‌ -- 


இருஷ்ணசாமி. எஸ்‌ கும்பிப்பட்டி 

2 ஆண்டுகள்‌ 70 மாதம்‌ 29 நாட்கள்‌ 
சங்கவநாயக்கர்‌. வி. கே ராமலிங்கபுரம்‌ 6மாதம்‌ 
சீனிவாசநாயக்கர்‌. க ராமலிங்கபுரம்‌ 6 மாதம்‌ 


வெங்கடசாமிநாயக்கர்‌. பி. ஆர்‌ 

ராமலிங்கபுரம்‌ 6 மாதம்‌ 
வெங்கடசாமிதாயக்கர்‌. கே. வி 

ராமலிங்கபுரம்‌ கமாதம்‌ 


275 





அழகர்சாமிதாயுடு. பெ புதுப்பட்டி 27 நாட்கள்‌ 
அழகுசாமிநாயுடு. கோ மகாராஜபுரம்‌ 
7மாதம்‌ 75 நாட்கள்‌ 
தர்மராஜன்தநாயுடு. எஸ்‌ பாப்பநாயக்கர்பட்டி 
ஆண்டு 8 மாதம்‌ 75 நாள்‌ 
ராமசாமிநாயுடு செங்கமலப்பட்டி 4மாகும்‌ 
ராமசாமிதாயுடு. பா ஸ்ரீவில்லிபுத்தூரர்‌ சீமாதம்‌ 
ராமசாமிதாயுடு. எஸ்‌. ஆர்‌ 
ஆலமரத்துப்பட்டி 78மாதம்‌ 
ராமசாமிதாயுடு. வெ செங்கமலப்பட்டி வம்‌ 
சினிவாசநாயுடு. வே ஆலமரத்துப்பட்டி 29 மாதம்‌ 
பொன்னுசாமிபிள்ளை. பொ வத்திராயிருப்பு 6 மாதம்‌ 
ராமசாமிநாயுடு. ச ஆலமரத்துப்பட்டி 7 மாதம்‌ 
"குருசாமிசெட்டியார்‌, ஆர்‌ 2 
முத்துராமலிங்கபுரம்‌ 2 மாதம்‌ 
சண்முகசுந்தரம்‌, கே கம்மந்தான்புரம்‌ 4 ஆண்டு 
சுப்பையாத்தேவர்‌. ௮ ஸ்ரீவில்லிபுத்துரர்‌ 
4 ஆண்டு (சிறையில்‌ மரணம்‌) 


ஜகந்நாததேவர்‌. நீ கூமாபட்டி மாதம்‌ 
முத்துச்செல்லத்தேவர்‌. மு கருஷ்ணங்கோயில்‌ சமாதம்‌ 
பொன்னையாதேவர்‌. கி வத்திராயிருப்பு மாதம்‌ 
இருப்பதித்தேவர்‌ மகாராஜபுரம்‌ ௮ம்‌ 


ராஜபாளையம்‌ வட்டம்‌ 
அர்ஜுானராஜா. கே. கே ராஜபாளையம்‌ 37 மாதங்கள்‌ 


தேசிங்பிள்ளை ராஜபாளையம்‌ 6 மாதங்கள்‌ 
குனுஷ்கோடிராஜா புதுப்பாளையம்‌ 9 மாதம்‌ 
துரைசாமிராஜா. லெ ராஜபாளையம்‌ 6 மாதம்‌ 
கணபதிபிள்ளை. க புதுப்பாளையம்‌ மாதம்‌ 
, கோபாலன்‌. மோ ராஜபாளையம்‌ 9 மாதங்கள்‌ 


கோபரலசாமிதாயக்கர்‌; என்‌. கே 
வடமலாபுரம்‌ ச மாதம்‌ 


776 





கோபாலசாமிநாயு௫. ஆர்‌ ஆலமரத்துப்பட்டி 4 மாதம்‌ 
கோபாலசாமிநாயச்கர்‌. நா நாரணபுரம்‌ 3 மாதங்கள்‌ 


குருசாமிசெட்டியார்‌. க ராஜபாளையம்‌ 6 மாதம்‌ 
சினிவாச அய்யர்‌ ராஜபாளையம்‌ 2 ஆண்டுகள்‌ 
பழனியாண்டிக்‌ கரையாளர்‌. ௮ சேத்தூர்‌ 16 மாதங்கள்‌ 
கருப்பையா. எம்‌. கே செட்டியார்பட்டி மாதம்‌ 
கழுப்பையாக்௨ே னார்‌ லஷ்மிபுரம்‌ 9 மாதங்கள்‌ 


இருஷ்ணசாமிராஜா ராஜபாளையம்‌ ன 
லெஷ்பணன்‌. வி ராஜபாளையம்‌ 2 ஆண்டுகள்‌ 2 மாதம்‌ 
முத்தானந்தத்தேவர்‌, பெ சேத்தார்‌ ண்‌ 
ராமசாமிநாயடு. ராஜபாளையம்‌ ல்‌ 
ராமசாமிதாயுடு..நா ராஜபாளையம்‌ மாதம்‌ 
அன்னப்பராஜா. எம்‌. எஸ்‌ ராஜபாளையம்‌ 6 மாதம்‌ ; 
இருப்பதிராஜா. கே. டி ராஜபாளையம்‌ | 
்‌ மத 3 மாதம்‌ 27 நாள்‌ 
ராமூருஷ்ண ராஐ. ராஜபாளையம்‌ ட 


ராமசாமிராஜா. ஆர்‌ ராஜபாளையம்‌ 3 மாதம்‌ 
ராமசாமிராஜா . வி. ஏ ராஜபாளையம்‌ சீ மாதம்‌ 
சஞ்சீவிராஜா. ஏ ராஜபாளையம்‌ 6 மாதம்‌ 
சஞ்சிவிராஜா. ஆர்‌ ராஜபாளையம்‌ 1 மாதம்‌ 
சிங்கராஜா. ஏ.எல்‌ ராஐ பாளையம்‌ மாதம்‌ 
சுப்பராஜா. கே.ஆர்‌. ராஜபாளையம்‌ வருடம்‌ 

மாதம்‌ 
சுப்பராஜு.. கோ ராஜபாளையம்‌ கமாதம்‌ 
சுப்பராஜா. கே.ஆர்‌. ராஜபாளையம்‌ 7வருடம்‌ 6மாதம்‌ 
சுப்பராஜா. ஜி ராஜபாளையம்‌ மாதம்‌ 
சுப்பையாநாடார்‌. நா ராஜபாளையம்‌ 7வருடம்‌8மாதம்‌ 
சுந்தரம்‌. மெ ராஜபாளையம்‌ 6மாதம்‌ 72நாள்‌ 
சுந்தரம்‌ ஐயங்கார்‌. பி.எஸ்‌ ராஜபாளையம்‌ 2மாதம்‌ 
குருசாமித்தேவர்‌. த ராஜபாளையம்‌ மாதம்‌ 
வசந்தராஜா. ௪ ்‌. ராஜபாளையம்‌ 70மாதம்‌. 
வசந்தராஜா ராஜபாளையம்‌ 7வருடம்‌ 


வேலாயுதராஜா ராஜபாளையம்‌ 7வருடம்‌6மாதம்‌. 


2272 





திருவாடானை வட்டம்‌ (தொடர்ச்சி) 


சண்முகம்‌, ஆதி வெள்ளிக்கட்டி 7 ஆண்டு 
அழகன்‌. எஸ்‌ காவதுகுடி. ்‌ ஆண்டு 
அழகர்‌. ௪ பண்ணைவயல்‌ 2 ஆண்டு 
அழகர்‌. கா வன்னியூர்‌ 72 மாதங்கள்‌ 
காளிமுத்துஅம்பலம்‌. க திருவாடானை 2 ஆண்டு 
கருப்பன்‌அம்பலம்‌, வா அரசூர்‌ 2 ஆண்டு 10 நாட்கள்‌ 
கருப்பைய 7௮ம்‌... கர பர.ப்பனம்‌ 24 ஆண்டுகள்‌ 
கருப்பையாஅம்பலம்‌. வீ 

காக்காய்சியேந்தல்‌ 6 மாதங்கள்‌ 


லட்சுமணன்‌௮ம் பலம்‌. ௧௬ பழுவன்காடு 7 ஆண்டுகள்‌ 
மூ.த்துஉடையார்‌அம்பலம்‌. முத்து 


கற்களத்துரர்‌ 2 ஆண்டுகள்‌ 
பழையப்பன்‌ அம்பலம்‌. கே. பி 

வன்னியூர்‌ 7 ஆண்டுகள்‌ 
பயால்சுவாமிஅம்பலம்‌. ௮ வன்னியூர்‌ 7 ஆண்டுகள்‌ 
பெரியகருப்பன்‌௮ம்பலம்‌. ௧ அரசூர்‌ 2 ஆண்டுகள்‌ 
சாமையாஅம்பலம்‌. கே. ஆர்‌ 

பழுவன்காழு ₹ ஆண்டுகள்‌, 
சாமிஅய்யாஅம்பலம்‌. ௬ திருவாடானை 77 ஆண்டுகள்‌ 
சுவாமிதாத௮ம்பலம்‌. ௬ வன்னியூர்‌ ௮ ஆண்டுகள்‌ 
ஆறுமுகம்‌. கே - செய்குதுரா்‌ மாதம்‌ 
ஆறுமுகம்‌. ௧௬ களக்குரா்‌ 7 வருடம்‌ 
ஆதியப்பஆசாரி. மூ... விளங்காட்டுர்‌ மாதம்‌ 
ராமன்‌ஆசாரி .இருவாடானை (20மாதம்‌ 
சுப்பன்‌ஆசாரி. கா உ௫லனக்கோட்டை வருடம்‌ 
சைப்பையாஆசாரி. ௧௭ கொத்துக்குடி. 7வருடம்‌ 
பூச்சி பண்ணைவயல்‌ 7வருடம்‌6மாதம்‌ 
செல்லதுரை. பி இருவேகம்பட்டு மாகும்‌ 


சொக்கலிங்கம்செட்டியரர்‌ குமாரவேலூரா்‌ 


இசுலாரிபர்‌ 





இத்த மாவட்டத்தின்‌ மக்கட்‌ சமுதாயம்‌, எல்லா 
சமயங்களையும்‌ சாஈட்ந்தவர்களைக்‌ கொண்டதாகும்‌. 
இந்து சமயச்‌ உ ௫ச்கு அடுத்தபடியாக எண்ணிக்கை 
யில்‌ மி௫ுதியாக உள்ள இசுலாமியர்‌, கடற்கரைப்‌ 
பகுதிகளிலும்‌, அவை:களை அடுத்த உள்நாட்டுப்‌ பகுதி 
களில்‌, . சற்றுராகளிலம்‌ பேரூர்களிலும்‌ வாழ்ந்து 
வருகின்றலர்‌. இவர்களது தொன்மையைத்‌ துலக்கும்‌ 
சில செய்திகளை இங்கு பார்ப்போம்‌. 


ஒன்ப.து, ப்த்தாவது நூற்றாண்டுகளில்‌ , அரபு நாடூ 
களில்‌ இருந்து இசுலாமிய அரபியர்‌ பலர்‌ வாணிட்‌ 
நோச்குடன்‌ இந்த மாவட்ட தீதில்‌ குடியேறினர்‌ 
அவர்களது குடியேற்றப்‌ பகுதிகள்‌ அஞ்சுவண்ணம்‌ 
என அழைக்கப்‌ பெற்றன. கிழக்கு கடற்கரைப்‌ பகுதி 
இவைகள்‌ அமைந்து இருந்ததை :; இரு ஆவணங்கள்‌ 
புளப்படுத்துகின்றன. இலங்கை வரலாற்று நூலான 
மகாவம்சம்‌ கி. பி. 17(₹ல்‌ மநுரைப்‌ பாண்டியர்‌ 
களது பூசலில்‌, பராக்கிரமபாண்டியனுக்கு உதவ 
வந்த . இலட்கைப்படைகளை, தொண்டிப்‌ பகுதியில்‌ 
இருந்த இசலாமிய சோனகர்‌, எதிர்‌ பரிசுகளுடன்‌. 
டரிந்து வரவேற்ற செய்தியைத்‌ தருகிறது. க 





அடுத்து, ெொரண்டிக்கு வடக்கே உள்ள இர்த்தாண்ட 
தான தஇிருக்கோயிலைத்‌ திருப்பணி செய்வது பற்றி; 
கலந்து ஆலோூத்த' . வெளிதாட்டு வாணிபக்‌ குழுக்‌. 
களில்‌ அஞ்சுவண்ணத்தினரும்‌ . இருந்ததாக அங்குள்ள: 
கல்வெட்‌ டுக்கள்‌ தெரிவிக்கின்றன. அன்றைய 
பாண்டிய தாட்டின்‌ கடற்றுறைகளுடன்‌ இந்‌. த்‌ 


7729. 


அஞ்சுவண்ணத்தினர்‌. தொடர்பு கொண்டும்‌* குற்‌ 
காலிகமாக அல்லது நிரந்தரமாக இங்கி இருந்து 
வியாபாரத்தில்‌ ஈடுபட்டனர்‌. பெரும்பாலும்‌ கிழக்கு 
கடலில்‌ கிடைத்த முத்துக்கள்‌ அவர்களைப்‌ பெரிதும்‌ 
கவர்ந்து இருத்தல்‌ வேண்டும்‌. “இராமேசுவரம்‌ 
முத்துக்கள்‌: * என்ற வகைப்பறல்கள்‌ கொல்லத்திற்கு 
எடுத்துச்‌ செல்லப்பட்டு, அங்கிருந்து அரபு தாடு 
களுக்கும்‌: சினம்‌: ஸயாம்‌ போன்ற ஈழ்த்திசை தாடு 
களுக்கும்‌ அனுப்பப்பட்டதாக வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 
தெரிவிக்கின்றன. 


அடுத்து அரபு நாடுகளில்‌ இருந்து ஆண்டுதோறும்‌ 
ய்தினாயிரம்‌ குதிரைகள்‌, தேவிபட்டினம்‌, பெரியபட்டி. 

ம்‌, காயல்பட்டிலம்‌ வழியாக கரை இறக்கப்பட்டன. 
அவைகளைக்‌ கண்காணிப்பகுற்கு மாறவர்மன்‌ குலசேகர 
பாண்டியனது அமைச்சர்‌ சுல்தான்‌ ஜக்கியுத்தின்‌ 
பொறுப்பில்‌ சிறப்பான அமைப்புகள்‌ செயல்பட்டன. 
இத்த அமைச்சரும்‌ ஒரு இசுலாமியர்‌. அரபு நாட்டைச்‌ 
சோர்ந்த : பெருவணிகர்‌. அவரது மகன்‌ சல்கரன்‌ 
சிராஸு.இன்‌. பெரியபட்டின த்தில்‌ தமதுகுடும்பத்துடன்‌ 
நிலைத்து வாழ்த்தை வரல ரற்று ஆசிரியா்‌ அமீர்குஸ்ர௬ு 
பி 7918ல்‌ குறித்து வைத்துள்ளார்‌. 


இத்தகைய வாணீடச்தீல்‌ அரபுநாட்டு இசுலாமியர்‌ 
பண்டமாற்றுமுறை நடைமுறையில்‌ இருந்‌ த தமிழ்‌ 
நாட்டில்‌, தங்கள்‌ நஈட்டு நாணய ங்களானதினார்‌. 
(தங்கம்‌). இர்கம்‌(வெள்ளி) ஆகிய நாணயங்களை பண்ட 
மாற்றுக்குப்பதுிலாக செலாவணியில்‌ முதன்முறையாகப்‌ 
பயன்படுத்தினர்‌. அவை பாண்டியதாடு முழுவதும்பதி 
னான்காம்‌ நூற்றாண்டுவரை புழக்கத்தில்‌ இருந்து 
வத்தத. குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. இ3;க அராபிய வர்த்த : 


220 





கர்களின்‌ நடமாட்டம்‌ இத்தமாவட்டத்தில்‌ அதிகரித்து 
வத்த நிலையில்‌ அவர்களைத்‌ தொடர்த்து துருக்கி, 
ஸிரியா, அரேபியா அலெக்ஸாண்டிரியா, மிஸ்று ஆகிய 
நாடுகளில்‌ இருந்து சமய2சாரன்‌ுர்களும்‌ தொண்டர்‌ 
களும்‌ இங்கு வரத்துவங்கனெர்‌. அன்றைய, புதிய சமய 
மாகிய இசலாத்தையும்‌, ஏகெய்வக்‌ கொள்கை தெறி 
களையும்‌ பரப்பும்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌. இறுதியில்‌ 
இத்தமண்ணிலேதங்களதுதெ 
யூம்‌ முடித்துக்கொண்டனர்‌. அவர்களில்‌ சிலரதுஅடக்க 
இடங்கள்‌ அனுமந்தக்குடி, தொண்டி, நம்புதாமை, 
திருப்பாலைக்குடி, தேவிபட்டினம்‌, பெரியபட்டினம்‌, 
சுந்குரமுடையான்‌, வாணி, ஏறுபதி ஆகிய அர்களில்‌ 
அமைந்துள்ளன... 





சடைடயும்வாழ்க்கையை 


இத்தப்‌ பகுதிகளில்‌ கபி 7090ல்‌, ஹஜாத்‌ 
அலியார்ஷா, மாலிக்‌-உல்‌-முல்க்‌ என்ற இருபெரும்‌ 
சமயச்‌ சான்றோர்கள்‌ இசுலாம்‌ மார்க்கத்தைப்‌ பரப்ப 
மூயன்ற முன்னோடிகள்‌ எனத்‌ தெரிய வருகிறது; 

ஆனால்‌ கிபி 7782ல்‌ மதினத்இில்‌ (அரேபியஈ) இருத்து 
வந்த சுல்தான்‌ ஸையதுஇபுராகிம்‌ஷஹீது அவர்களது 
தன்னலமற்ற தொண்டினாலும்‌ உயிர்த்‌ இயாகத்தி 
னாலும்‌ இந்த மாவட்டம்‌ முழுவதும்‌ இசுலாம்‌ பரவ 
லாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. இவர்களைத்‌ 
கொடர்ந்து, ஆக்கப்பணியில்‌.. இன்னும்‌ பல நூறு 
சமயச்‌ சான்றோர்கள்‌ . அரபு நாடுகளில்‌ இருந்து 
இங்கு வந்து. புதிய மார்க்கத்தின்‌ போதனையில்‌ 
மூனைந்து நின்றனர்‌. அவர்களைத்‌ தொடர்ந்து இன்னும்‌ 
பலர்‌. ஆனால்‌ அவர்களைக்‌ காலம்‌ இனங்காட்டத்‌ 
தவறிவிட்டது . என்றாலும்‌, அவர்களில்‌ மூவரைப்‌ 
பற்றிய தொண்டினை மக்கள்‌ இன்னும்‌ மறக்காமல்‌ 
ஏத்திப்‌ பேரற்றி வருகின்றனர்‌. அவர்கள்‌ 


727 





சுந்தரசமடையான்‌ சீனியப்பா, _நாகூர்சாகுல்‌ஹமீது 
ஆண்டவர்கள்‌, கீழக்கரை ஸதக்கத்துல்லா அப்ப 
ஆகியோர்‌ ஆவர்‌. 


இந்த மாவட்டத்தில்‌ இசுலாம்‌ வாணிப வழியாக 
மக்கள்‌ உள்ளங்களில்‌ புகுந்ததால்‌, இங்குள்‌ 
இசுலாமியர்‌ பெரும்பாலும்‌ வணிகர்கள்‌. அந்த வி 
வழிவந்த வள்ளல்‌ சீதக்காதியைப்‌ பற்றித்‌ தெரியாத 
வர்கள்‌ யாரும்‌ இருக்க முடியாது. அவர்‌ குமிழ்‌ 
உலகைக்‌ காத்ததோடு, விரிந்த வாணிப உலகின்‌ ஏகச்‌ 
சக்கரவர்த்தியாகவும்விளங்கினார்‌. இவர்‌ $ழக்கரையைகத்‌ 
(தாயகமாகக்‌ கொண்டவர்‌ என்பது தெரிந்ததே. 


நங்குள்ள பொருளாதார நிலைகள்‌ உழைப்பிற்குகத்த 
ஊதியத்தை நல்காத காரணத்தால்‌, பெரும்பாலும்‌ 
பார்மா, இலங்கை, மலேஷியா, ஸரவாக்‌, புருணை, பிஜி 
ஆகிய நாடுகளுக்குச்‌ சென்றனர்‌. தங்களது உழைப்‌ 
பினைக்‌ கொண்டு, மிகவும்‌ பிற்பட்ட அந்த நாடுகளின்‌ 
பொருளாதாரத்தை நிலைநிறுத்திபுள்ளனர்‌. இன்றைய 
இளம்‌ தலைமுறையினரும்‌ ஆஃபிரக்கணக்கில்‌ வேலை 
வாய்ப்புகளைநாடியவர்களாக அரபிக்குடா நாடுகளுக்குச்‌ 
சென்றவண்ணம்‌ இருக்கின்றனர்‌.அவர்‌ ளது சிந்தனையும்‌ 
உழைப்பும்‌ அத்த நாடுகளின்‌ நலத்திற்காகவே செல 
"விடப்படுகின்றன. இந்த நாடு .விடுகலையடைத்து 
முப்பத்தேழு ஆண்டுகள்‌ நிறைவுற்ற போதிலும்‌, இத்த 
தோட்டின்‌ சிறப்பிற்கு, உயர்விற்கு, உலகத்தலைமைக்கு 
"உழைக்கும்‌ வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. சுமார்‌ 
மூப்பது ஆண்டுகளுக்கு முன்னர்‌ கவிஞர்‌ ஒருவர்‌ 
பாடியவாறு 





ப அபத்த நாட்டை நினைச்சுப்‌ பார்த்துப்‌ புறப்பட்டு 
வாங்க** என்று இவர்களைத்‌ தாயகத்திற்குத்‌ திரும்ப 


722 





அழைக்கக்‌ கூடிய தெம்பு இதுவரை ஆட்சியாளர்களுக்கு 
ஏற்படவில்லை! ஆதலால்‌, இம்மாவட்ட இசுலாமியரது 
இந்த வாழ்க்கைப்‌ பிரச்னை - வேற்றுநாட்டில்‌ உழைத்‌ 
துப்‌ பிழைக்க வேண்டிய பிரச்னை தொடர்கிறது. 


ஆங்கில ஆட்சியாளர்‌, இந்தசமூகத்இனரை, 
“*லெப்னபாா என்று மட்டும்‌ வகைப்படுத்தி கல்வி, 
பொருளாதார நிலைகளில்‌ பிற்பட்ட வகுப்பினராக 
அறிவிக்‌ தனர்‌. பெருந்தொகுதியினராக இந்‌.த மக்கள்‌ 
உள்ள சிற்றூர்களிலும்‌ பேரூர்களிலு ம்‌ ஆங்காங்கு பல 
துவக்சப்‌ பள்ளிகளையும்‌ உயர்‌ தொடக்கப்‌ பள்ளிகளையும்‌ 
இந்த சமூகத்தினர்‌ நடத்தி வருகின்றனர்‌. விருதுதகர்‌, 
சித்தார்கோட்டை, அபிராமம்‌, இராமதாதபுரம்‌, 
ஈழக்கரை, இளையான்குடி, இளையான்குடி புதூர்‌ 
ஆய உ2௨ர்களில்‌ இந்த சமூகத்தினரது மேனிலைப்‌ 
யல்எ்சஞம்‌, €ருதொழிறர்டயிர்சி சல்வீச்கூடழும்‌ 
(பால்டெச்னிச்‌) செயல்பட்டு வருகின்றன. 


சமயக்‌ கஷ்விக்கென மத்ரஸா எனப்படும்‌ ௮ ரபிமொழிப்‌ 
பள்ளிசளம்‌ இந்த மாவட்டத்தில்‌ இசுலாமியர்களால்‌ 
நடத்‌ சப்டட்டு வருகின்றன. கர்களது மூதாதையரது 
மொழிடான அரபியிலும்‌ தாய்மொழியான தமிழிலும்‌ 
தோர்ந்த பல பேரறிஞர்கள்‌ இந்த மாஉட்டத்தின்‌ 
சிறந்த மரபுக்கு அணிகலனாக விளங்குகின்றனர்‌. 
கனககவிராயர்‌, மீர்‌ ஜவ்வாது புலவர்‌, வஸ்‌. ணச்சளஞ்‌ 
சியப்புலவர்‌, வண்ண பரிமளப்‌ புலவர்‌, டாணங்குடி 
மஸ்தான்‌, மாப்பிள்ளை லெப்பை ஆலீம்‌, சையது ஆலிப்‌ 
புலவர்‌, உமறுகத்தாப்‌ புலவர்‌ அவர்களில்‌ தலையாய 
வர்கள்‌ ஆவர்‌. "இசுலாம்‌ எங்கள்‌ வழி, இன்பத்‌ தமிழ்‌. 
எங்கள்‌ மொழி என்ற பாரம்பரியத்தை ஆவர்களது. 
ஆக்கங்கள்‌ என்றென்றும்‌ பரைசாற்‌ 5 உளஉர 
உள்ளன. ன்‌ 5 


நிநல்துவர்கள்‌ 


இத்த மாவட்டத்தின்‌ சிறுபான்மை சமூகத்தில்‌ 
குறிப்பிடத்தக்௩ இன்னொரு பெரிய சமூகம்‌ இறித்துவ. 
சமூகத்தினராகும்‌. இவர்களைப்‌ பற்றிய வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌ பஇினாறம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியி 
லிருந்து கிடைத்துள்ளன. பாண்டிய நாட்டின்‌ 
ஆட்சியை ஏற்று இரந்த மதுரை நாயக்கர்களிடம்‌ 
கடற்படை இல்லாத காரணத்தினால்‌ இந்த மாவட்‌ 
டத்தின்‌ கடல்‌ எல்லையைக்‌ கண்காணிக்க இயலவில்லை: 
கி.பி. 7508ல்‌ நெல்லைப்‌ பகுதிபில்‌ காலூன்றிய 


' .போர்ச்சுக்‌ யர்‌, யாழ்ப்பாணம்‌ வரையான கடற்‌ 


பரப்பில்‌ தங்களது வாணிப வளர்ச்சியையும்‌ அஇகார: 
வரம்பையும்‌ நிலைநாட்ட ்‌ ” இதனை 
*யொட்டியே இந்த மாவட்டத்தில்‌ கிறித்துவ சமயம்‌ 
நுழைந்தது. இதற்கு இடைபூருக இருந்த” இசு 
லாமியாரகளஞுடன்‌ மோதி, அவர்களது வாணிபச்‌ 
செல்வாக்கை குறைத்ததுடன்‌ அவர்களிடம்‌ கொத்‌ 
தடிமை போல்‌ கட்டுப்பட்டுககடந்த பரவர்களைப்‌, 
பட்டங்கட்டிகளை . கிறித்துவ மதத்திற்கு மாற்று 
வதற்குப்‌ பெரிதும்‌ முயன்றனர்‌. 





இந்த மத மாற்றும்‌ பணிபில்‌ இழக்குக்‌ கடற்கரைப்‌ - 
பகுதியில்‌ அப்பொழுது ஈடுபட்டு இருந்தவர்‌ இத்‌ 
தாலிய நாட்டு அந்‌3தரனியர கஇரிமிஆளினி என்பவர்‌ 
ஆவர்‌. இவரது முயற்சிபினல்‌ மதமாற்றம்‌ பெற்ற 
'கிறித்துவர்களையும்‌ அவது ஆதரவாளர்களான. 
'போர்ச்சு3 ஸிபரையும்‌. கி,பி 7549ல்‌ வேதாளைப்‌ 
(ப்குதிபில்‌ இதந்த முஸ்‌.8ீம்ஈளது ஆதரவுடன்‌ தாயக்கப்‌ 
படைகள்‌ ஏத்தம்‌. ஏஇரிகள்‌ அழிக்கப்பட்டதுடன்‌. 


224 





எஞ்சியவர்கள்‌ கரையில்‌ இருந்து மூன்று மைல்‌ தொலை 
விலுள்ள முயல்இீவிற்குத்‌ தப்பிச்‌ சென்று பிழைத்‌ 
குனர்‌. அவர்களைக்‌ காப்பாற்றும்‌ முயற்சியில்‌ ஈடு 
பட்ட அந்தப்‌ பாதிரியார்‌ படுகொலை செய்யப்‌ 
பட்டார்‌. கிறித்தவ சமய பரப்புதலுக்காக இந்த 
மாவட்டத்தில்‌ இரத்தம்‌ சிந்திய முதல்தியாகி இவர்‌. 
இவரைத்‌ தொடர்ந்து இத்தாலிய, போர்ச்சுகல்‌ 
தாட்டுச்‌ சமயத்‌ தொண்டர்கள்‌, இங்குள்ள மீனவர்‌ 
களை மதமாற்றம்‌ பெறுமாறு இவிற பிரச்சாரம்‌ 
செய்தனர்‌. 


மதுரைமன்னர்‌ திருமலைநாயக்கருக்கும்‌ இராஈமதாதபுர ம்‌ 
மன்னார்‌ சடைக்கன்‌ சேது பதிக்கும்‌ கிபி 7659 இல்‌ 
நடைபெற்ற போரில்‌, போர்ச்சுஸியரின்‌ ஆயுத உதவி 
பெறுவதற்கு நிபந்தனையாக, பாம்பனுக்கும்‌ தொண்‌: 
டிக்கும்‌ இடைப்பட்ட பகுதியில்‌ ஒன்பது கிறித்துவ 
ஆலயங்களை அமைப்பதற்கு போர்ச்சு£ஸியருக்குத்‌ 
இருமலைமன்னர்‌ அனுமதி வழங்கி, கிறித்துவ மத 
மாற்றத்திற்கு மறைமுகமாக அங்கோரம்‌ செய்தார்‌. 
என்றாலும்‌, மறவா்சீமையில்‌ மதமாற்றம்‌ காண்பது 
மிக அரியதொன்றாகவே இருந்தது. அப்பொழுது, 
சென்னையிலிருந்தும்‌ நரகப்ப ட்டின த்இலிருந்தும்‌ மறவர்‌ 
சீமைவழியாக கெொச்சிக்குச்‌ செல்லமுயன்‌-ற 
ஆண்ட்ருரோப்பஸ்‌, கொன்ஸ்லாவ்‌ பேய்ஸ்‌ ஆகிய 
இரண்டு பாதிரிகள்‌ மறவா்‌ கையில்‌ அகப்பட்டு, 
பிணைத்தொகை கொடுத்தும்‌ அங்கிருந்து மீள்வதே 
பெரும்பாடாக விட்டது. 

என்றாலும்‌, முப்பதாண்டுகள்‌ கழித்து இபி 7663ல்‌ 
அந்தோனியா-டி-பிரான்ஸா என்ற பாதிரியாரது 
பகீரதப்‌ பிரயத்தனம்‌ காரணமாக 252 இந்துக்கள்‌ ; 
கிறித்துவ மதத்தைத்‌ தழுவினர்‌. இவர்களில்‌ இரு: 


மதத 





பெரும்‌ இந்து சாமியார்களும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பெயர்களை முடியப்பன்‌, அருளப்பன்‌ எனவும்‌ 
முறையே மாற்றிக்‌ கொண்டனர்‌. முடியப்பன்‌ என்ப 
வரிடம்‌ இருந்த சில அரிய ஆற்றல்களினால்‌ - தீராத 
நோய்களைத்‌ இர்த்து வைக்கும்‌ திறன்காரணமாக - 
இறித்துவ சமயப்‌ பிராரம்‌ வலுவடையும்‌ சூழ்நிலை 
நிலவியது. 


இபி 1606ல்‌ சேதுபதி மன்னரது தளபதி ஒருவர்‌ கிறித்‌ 
துவமதத்தை தழுவியது பெரும்‌ பரபரப்பை ஏற்படுத்தி 
யதுடள்‌, இந்து--சிறித்துவ சமயவாதிகளிடம்‌ பிணக்‌ 
கும்‌ பூசலும்‌ வளர்வதற்குக்‌ காரணமாகவும்‌ இருந்தது 
இதனால்‌, கிபி 7669இல்‌ கிறித்துவ, கிறித்துவசம;ப 
அனுதாபிகள்‌ மீது கடுமையான நெருக்குதல்கள்‌ 
ஏற்பட்டன. 


இந்தச்‌ சூழ்நிலையில்‌ போர்ச்சுகல்‌ நாட்டு சமயப்பிரச்‌ 
சாரகர்‌ ஜான்‌--டி- பிரிட்டோ கபி 7686ல்‌ மறவர்‌ 
சீமைக்குள்‌ தஞ்சைப்‌ பகுதி வழியாக நுழைத்து 
வெள்ளான்குளம்‌, பனங்குடி, பாகணி ஆகியஊர்களில்‌ 
சமயப்பிரசாரத்தைத்‌ தொடங்கினார்‌, இகனால்‌ சீற்றங்‌ 
கொண்ட பிரதானி குமாருப்பிள்ளை அவரையும்‌ 
அவரது இரு சீடர்களையும்‌ கைது செய்து, சிததிர 
வதைக்கு ஆளாக்கினார்‌. சிறிதும்‌ மனதந்தளர.ரத 
அந்தச்‌ சமயத்‌ தொண்டர்களது உறுதியைக்‌ கண்ட 
பிரதானி அவர்களை இராமதாதபுரம்‌ அரசரது விசா 
ரணைக்கு அனுப்பி வைத்தார்‌, ஏசுமதம்‌ பற்றிய 
விளக்கங்களைக்‌ கேட்டறிந்த மன்னர்‌ கிழவன்‌ சேதுபதி 
அந்தத்‌ தொண்டர்களை எச்சரித்து விடுதலை செய்தார்‌ 
அத்துடன்‌ தமது முதல்‌ முயற்சியில்‌ வெற்றி சண்ட 
ஜான்‌--டி.ஃ0ிரிட்டோ தாயகம்‌ சென்றுவிட்டு, 


726 


இத்தியா திரும்பியவுடன்‌ . மீண்டும்‌ மறவர்‌ சீமைக்கு 
வந்தார்‌. அரசியல்‌ விளைவுகளைச்‌ சிறிதும்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொள்ளாமல்‌, தமது பணியைத்‌ தீவிரமாகத்‌ 
கொடர்த்தார்‌. புளியால்‌ இராமத்இற்குப்‌ பக்கத்தில்‌ 
உள்ள முன்னி என்ற ற்றாரில்‌ அவரும்‌ அவரது 
தொண்டர்களும்‌ தங்கி இருந்த பொழுது கைது 
செய்யப்பட்டு, இராமதாகபுரம்‌ மன்னரிடம்‌ இழுத்துர்‌ 
செல்லப்பட்டனர்‌. பாஇரயரரிடம்‌ இப்பொழுது அரச 
ருக்குப்‌ பரிவு ஏற்படவில்லை. காரணம்‌, இறித்துச்‌ 
சமயத்தைக்‌ தழுவிய மன்னரது தெநங்கிய உறவினவ 
“கள்‌ அவரது ஆட்ூக்கு எதிரான நடவடிக்கைகளில்‌ 
ஏற்கனவே ஈடுபட்டிருந்தனர்‌. 

ஆதலால்‌, பாதிரியாரை இல்‌ நாட்கள்‌ இரஈமநா.த: 
புரம்‌ சிறையில்‌ இருத்தி வைத்தபின்னர்‌; ஓரியூர்‌ 
கோட்டைக்கு அனுப்பி வைத்தார்‌. அங்கு அவர்‌ 
8-8-7699ல்‌ ., கொல்லப்பட்டார்‌. அவரது உயிர்த்‌ 
தியாகம்‌ அந்தப்பகுதி மக்களிடம்‌ குறிப்பாக, இந்து 
சமயப்‌ பிரிவினர்களான உடையார்கள்‌, கடையர்கள்‌ 
ஆதிதிராவிடர்‌ ஆகிய பிரிவினரிடையே அனுதாபத்தை 
வளர்த்ததுடன்‌ பிற்காலங்களில்‌ அவர்கள்‌ பெருமள 
வில்‌ இந்த சமயத்தை ஏற்றுக்‌ கொள்வதற்கு காரண 
மாக இருந்தது. மறவர்‌ சீமையின்‌ வடபகுதியிலும்‌ 
கீழ்பகுதியிலும்‌ இந்தப்‌ புதிய கிறிஸ்துவர்களுக்கான 
வழிபாட்டுத்‌ தலங்கள்‌ எழுந்தன. ஓரியூர்‌, காரங்காடு 
சருகணி, கிளாஞ்சுனை, புளியால்‌, இருவரங்கம்‌, கமுதி, 
இடைக்காட்டூர்‌, சூராணம்‌, கொக்கூரணி ஆகிய 
ஊர்களில்‌ சமயப்‌ பணியுடன்‌ கல்விப்பணியும்‌ 
துவக்கப்பட்டது. இராமநாதபுர. ல்‌ 
பத்து மாணவர்கஞ்டன்‌. சுவாட்ஸ்‌ பாதி 

ஆங்கிலப்பள்ளியொஃ றத்‌ துவக்கயெது இங்கு குறிம்‌. 
பிடத்தக்கது. மக்களது ஆதரவைப்‌ பெற்ற அவர்‌ 











727 





களது பணி கடந்த இருநூறு ஆணடுகளாகச்‌ சமயத்‌ 
துடன்‌ நில்லாமல்‌, கல்‌ மருத்துவம்‌, சமூகநலம்‌ 
என்ற துறைகக£த்‌ தொட்டுத்‌ தொடர்ந்து வருகின்‌ 
றன. இவைகளில்‌ தங்கள்‌ வாழ்க்கையை அர்ப்பணித்‌ 
துள்ள ஆயிரம்‌ ஆயிரம்‌ கிறித்துவ சமயக்‌ சான்றோர்‌ 
கலையும்‌, ஏசு சபையிவரையும்‌ அவர்களுக்குப்‌ பின்ன 
ணியாக உள்ள ஸ்வீடிஸ்‌, ஜெர்மன்‌, டச்சு சமயக்‌ 
குழுக்களையும்‌ வரலாறு மறந்து விடாது, 


“இுரகர்‌ 











* இளலாம்‌. யரும்‌, கிறிஸ்தவர்களும்‌ வேறு தநாடுகளி 
லிருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்ந்ததை...ுூ போன்று, 
வேற்று மாநிலங்களில்‌ இருந்தும்‌ இந்த மாவட்டத்தில்‌ 
குடியேறியவர்களும்‌ உண்டு, அவர்களில்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவர்கள்‌: நாயக்கர்‌, இராசுக்கள்‌, ரெட்டியார்‌, 
கம்பளத்தார்‌ என்ற பிரிவுகளில்‌ அடங்கும்‌ வடுகர்‌ 
ஆவர்‌. இவர்கள்‌ ஆனைஉருக்கும்‌ தாய்மொழி தெலுங்கு 
பின்பற்றும்‌ -சமயம்‌ வைணவம்‌. இந்து சமயத்தின்‌ 
பிற நெறிகளை பேணா;வதர்கும்‌ இவர்கள்‌ தயங்கு 
வதில்லை. இவர்களில்‌ கம்பளத்தார்‌ என்னும்‌ தொட்டிய 
தாயச்கர்கள்‌ மட்டும்‌ தங்களது மூதாகையர்களையும்‌, 
தங்களது முன்னோர்களில்‌ கன்னிகையாக இருந்து 

உயிர்‌ நீத்தவர்களையும்‌ குலதெய்வமாக வழிபடும்‌ 

, பழக்கம்‌ உடையவர்களாக இருந்து வருகின்றனர்‌. 
இன்னும்‌ சிறப்பான செய்தி, இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 

“ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ மாத்திரிக ஆற்றல்களில்‌ 
சிறந்த பபிற்சி உடையவர்‌ ளாக விளங்கிழர்கள்‌. 


728 





இவர்கள்‌, தமது அண்டை மாநிலமான ஆத்திரத்தை 
தாயகமாகக்‌ கொண்டு இருந்ததை **வடஇசை மருங்‌ 
ன்‌, மருங்கின்‌ வடுகு வரம்பாக** என காக்கை 
பாடினியார்‌ போன்ற சங்ககாலப்‌ புலவர்களது பாடல்‌ 
ஈள்‌ புலப்படுத்துகின்றன. இவர்களது பூர்வீகம்‌ இன்‌ 
ஹைய விஜயதகருக்கு வடக்கே உள்ள பகுதியென 
சொல்லப்படுகிறது. பாமினி சுல்தான்களின்‌ ஆட்சி 
பினால்‌ பாதிக்கப்பட்ட இந்த மக்கள்‌ பிரிவினர்‌ ராயர்‌ 
களது ஆரசியலில்‌ தஞ்சம்‌ பெற்றனர்‌. பின்னர்‌ அவர்‌ 
களது சார்பான மதுரை அரில்‌ குடிபுகுந்து இண்டுக்‌ 
கல்‌ஓ:க்கு . வடக்‌கஓ.ம்‌, தெற்கிலும்‌, மேற்கிலும்‌, 
பரவலாக குடியேற்றங்களை அமைத்தனர்‌. 74-ம்‌ 
நார்ராண்டின்‌ இறுதியில்‌ மதுரை சுல்தான்களின்‌. 
ஆட்சியை முழுமையாகக்‌ களைத்த கம்பள உடையார்‌ 
என்ற வடுக மன்னரது ஆட்சியில்‌, ஆந்திரத்திலிருந்து 
வடுகர்கள்‌ தென்பாண்டிச்‌ சீமைக்கு குடிபெயரத்‌ துவங்‌ 
இனர்‌. மகுரையீல்‌ விஜயநகர பேரரன்‌ பிரதிநிதி 
மாக இருந்த வீக௨உநாத நாயக்கர்‌ ஆட்சிக்காலத்தி 
லிருந்து இ.பி. 7726 வரை இவர்களது குடியேற்றம்‌ 
யரவலாக ஏற்பட்டது... 


இந்த மாவட்டத்தைப்‌ பொறு ச்‌ தவரையில்‌ அவர்‌ 
களது குடியேற்றம்‌ 75-ம்‌ நூற்றாண்டில்‌ துவங்கியது. 
மைசூர்ப்‌ படையெடுப்பிலிருந்து மதுரையை மீட்டு 
உசவியதறந்காக இராமநாதடரம்‌ மள்னர்‌ ரகுநாத 
இருமலைச்‌ சேதுபதியை மதுரை மன்‌ னர்‌ திருமலை 
தாயக்கர்‌, பாராட்டி பரிசளித்துபெருமைப்படுத்தினார்‌. 
இதனால்‌ ஏற்கனவே முத்துக்கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ 
காலத்தில்‌ மதுரைக்கும்‌ இர௱மநாசபுரத்திற்கும்‌., 
இடையில்‌ ஏற்படுத்தப்பட்ட. நல்லுறவ.கள்‌ வலுப்‌ 
பட்டன. இராமநாதபுரம்‌ சீமையிலும்‌ நாயக்கர்களது 


129 


ஆட்சிமுறையும்‌ அரசியல்‌ மொழியாக தெலுங்கும்‌ 
சைக்‌ கொள்ளப்படுகிறது. சேதுபதி மன்னர்கள்‌ 
ஆணைகளை தெலுங்கில்‌ கையெழுத்து இட்டு வெளியிட்‌ 
டனர்‌.கி.பி. 1760வரையான காலப்பகுதியில்‌, இருமலை 
சேதுபதி, விஜயரகுநாத சேதுபதி, குமாரமுத்துவிஜய 
ரருநாத சேதுபதி ஆகிய மன்னர்கள்‌ தெலுங்கில்‌ 
கையெழுத்திட்டுள்ள செப்பேடுகள்‌ உள்ளன. இந்த 
மன்னர்களது ஆட்‌௫க்காலத்தில்‌, கணிசமான. அளவில்‌ 
வடுகர்கள்‌ நிர்வாகத்தில்‌ நியமனம்‌ பெற்றனர்‌. தே 
மக்களது குடியமைப்புகள்‌, சமுத்திரம்‌, பட்டி என 
வழங்கப்பட்டன. 

கவரயர்‌, பலிஜா என்ற பிரிவுகளுடைய இந்தமக்கள்‌ 
ஸ்ரீவில்லிபுத்தூர்‌, சாத்தூர்‌ வட்டங்களில்‌ மிகுதியாக 
உள்ளனர்‌. பலிஜா பிரிவினர்‌, தங்கள்‌ பெயருடன்‌ 
நாயுடு என்ற விகுதியையும்‌, கவரயர்களும்‌, கும்ப 
ளத்தார்களும்‌ நாயக்கர்‌ என்ற விகுதியையும்‌ சேர்த்து 
வழங்குகின்றனர்‌. இவர்கள்‌ பெரும்பாலும்‌ விவசா 
யத்தில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. உடல்‌ அமைப்பிலும்‌, 
பழக்க வழக்கங்களிலும்‌ இவர்கள்‌ வேறுபட்டவர்‌ 
களான ரெட்டிகள்‌, அருப்புக்கோட்டை தஇிருச்சுழியல்‌ 
வட்டங்களில்‌ உள்ள பஞ்சை நிலங்களைப்‌ பயன்படுத்தி 
பருப்பு, நெல்‌, கம்பு, வரகு* சோளம்‌ போன்ற பயிர்‌ 
களைச்‌ சாகுபடி செய்கின்றனர்‌. ராஜுூக்கள்‌ என்ற 
ராஜாக்களும்‌ ஆந்திர த்திலிருந்து வந்தவர்கள்‌ தான்‌. 
மதுரை நாயக்க மன்னர்கள்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இத்த 
மாவட்டத்தில்‌ 8ழர. ஐகுலராமன்‌ என்றகரில்‌ குடியே 
றிய இந்தப்‌ பிரிவினர்‌, பின்னர்‌ ராஜபாளையத்திலும்‌ 
திரந்தரமாக நிலைத்து விட்டனர்‌. 





இவர்களது மணவினை போன்ற சமூக உறவுகளை ராஜ 
பாளையம்‌ வட்டத்திற்குள்‌ உள்ள தங்கள்‌ இனத்‌ 


2720. 





தவர்களிடையே மட்டும்‌ கொண்டுள்ளனர்‌. இந்தப்‌ 
பண்பு ஒருவகையில்‌, அவர்களுக்கு பயனுள்ளதாக 
வும்‌ இருந்து வந்துள்ளது. அவர்களது பிணைக்கப்‌ 
பட்ட உறவுடன்‌ கடுமையான அழைப்பும்‌, பொரு 
ளாதாரமும்‌, ஒருசேர இணைந்து வளர்ச்சியுற்று , 
அண்மைக்‌ காலத்தில்‌ ராஜபாளையம்‌ தமிழகத்தின்‌ 
றந்த தொழில்‌ மையமாக அமைவகுற்கு உதவி 
யுள்ளது. ராஜாக்கள்‌ பாளையம்‌ என்ற பெயருடன்‌ 
சிற்றூர்‌ ஒன்று பரமக்குடி வட்டத்தில்‌ உள்ளது. 
இத்த வட்டத்திலும்‌, கமுதி வட்டத்திலும்‌ தொட்‌ 
டியல்‌ என்ற கம்பளத்தார்‌ உள்ளனர்‌. 


இந்தப்‌ பிரிவினரது தலைவரது கம்பளத்து நாயக்கர்‌, 
அல்லது கோடங்கி நாயக்கர்‌ என அழைக்கப்படுகன்‌ 
றார்‌. அவர்க்கு மதிப்பும்‌, மரியாதையும்‌ அந்த மக்க 
ஸிடம்‌ உண்டு. பிறப்பு, இறப்பு, மணவிழா போன்ற 
அனைத்துப்‌ பொது நிகழ்ச்சிகளிலும்‌ அவர்‌ . கலந்து 
கொள்வார்‌. இந்த மக்களது மணவிழா சடங்குகள்‌ 
புதுமையானவை. ஏழுகலம்‌ நிறைவுள்ள கம்பு தானி 
யத்தை கொடுத்துத்தான்‌ மணப்பெண்‌ நிச்சயிக்கும்‌ 
முஹை அ௮ண்மைக்காலம்வரை இந்த சமூகத்தாரிடையே 
இருந்தது. 


பொதுவாக, வடுகர்‌ உழைப்பாளிகள்‌. வேட்டைய ஈ.3ு 
வதில்மிகுந்த வேட்கை கொண்டவர்கள்‌. சேவல்‌ 
சண்டைகதுவாழிச்‌ சண்டை, செப்பிடு வித்தை, மகுடி 
ஜாலம்‌ ஆகிய பொழுது போக்குகளும்‌, உறுமி 
மேளம்‌ * நையாண்டி மேளம்‌ ஆகிய 
நாட்டுப்புற இசைக்குழுவையும்‌ தமிழகத்திற்கு புகுத்‌ 
யவர்கள்‌ இந்த மக்கள்தான்‌. மேலும்‌, இன்று 
தமிழக மக்களது காதுகளிலும்‌, கழுத்திலும்‌ இடம்‌ . 


327 





பெற்றுள்ள பல்வேறு வகையான விலைமதிப்பில்லாத 
காதோர அணிகலன்களும்‌, கங்கனம்‌(வளையல்‌) ஆகிய 
வைகளையும்‌ இங்கு பழக்கத்தில்‌ ஈடுபடுத்தியவர்களும்‌ 
இவர்கள்‌ தான்‌. நாயக்கர்‌ தன்மை என்ற பொருளில்‌ 
நாயக்கர்‌ என்ற சொல்‌ அமைந்திருந்தாலும்‌, நாளடை 
வில்‌ இந்த மாவட்டத்திலுள்ள வடுகர்களை மட்டும்‌ 
சுட்டும்‌ குழூ௨உக்‌ குறியாக உள்ளது. 


ஓ 
றவர்‌ 





'*போரெனில்‌ புகலும்‌ புனை கழல்‌ மறவர்‌“ என 
புறப்பாட்டும்‌, ** பகையெனில்‌ கூற்றம்‌ வரினும்‌ 
தொலையான்‌** என கலித்தொகையும்‌ சிறப்பித்துக்‌ 
கூறுகின்ற மறவர்‌ குடிமக்கள்‌ இந்த மாவட்டத்‌ 
தைச்‌ சேர்ந்தவர்கள்‌.இராமதநாதபுரம்‌, முதுகுளத்தூர்‌, 
கமுதி, திருவாடானை இிவகங்கை வட்டங்களில்‌ 
பெரும்பான்மையினராக இவர்கள்‌ வாழ்ந்து வரு 
கின்றனர்‌. தமிழ்‌ மாநிலத்தின்‌ ஐவகைத்‌ தணைகளில்‌ 
ஒன்றான பாலைத்‌ இணையின்‌ பண்புகள்‌ அனைத்தையும்‌ 
வாய்க்கப்‌ பெற்ற இந்தப்‌ பெருங்குடி மக்களை இந்த 
மாவட்டத்தின்‌ தொன்மையான குடிகள்‌ எனக்‌ 
கொள்ளுதல்‌ பொருத்தமாகும்‌. பிறப்பினால்‌ பெரு 
மிதமும்‌, போர்‌ . ஆற்றலில்‌ பெருவிருப்பும்‌, யழி 
கொள்ளும்‌ மான உணர்வும்‌ மிக்க இந்த. மக்கள்‌ 
மாற்றானுக்கு மண்டியிட்டது கிடையாது. தங்களது 
மரபினரான பாண்டிய சோழ, சேதுபதி மன்னர்கள்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ மட்டும்‌ இவர்கள்‌, அவர்களுக்கு 


2292 





கட்டுப்பட்டு வாழ்ந்தனர்‌. ஆனால்‌ அடுத்து வந்த 
நாயக்க மன்னர்களும்‌ ஆற்காட்டு தவாப்பும்‌ அவர்களை 
தங்கள்‌ ஆட்சி வரம்புக்குள்‌ உட்படுத்துவதற்காக பல 
போர்களில்‌ ஈடுபட வேண்டியதாயிறறு. 


கிழக்கு இந்தியக்‌ கம்பெனியாரது நிர்வாகத்தின்‌ 
பொழுது, இந்த மக்கள்‌ அவர்களுக்கு எதிராகப்‌ பெரும்‌ 
புரட்சியில்‌ ஈடுபட்டனர்‌. இராமநாதபுரம்‌ மன்னர்‌ 
முத்துராமலிங்க சேதுபதியின்‌ தலைமையில்‌ ஒரு பெரும்‌ 
பிரிவும்‌, சவகங்கை ரரணி வேலு நாச்சியார்‌ பிரதானி 
கள்‌ மருது சகோதரர்கள்‌ அணியில்‌ இன்னொரு பிரிவு 
மாக இந்த மக்கள்‌ இளர்ந்து எழுந்து வெள்ளை ஆக்‌ 
கத்தைத்‌ தமிழ்‌ மண்ணில்‌ இருந்து வேரோடு களைத்‌ 
தெறியப்‌ போராடினர்‌. ௫,பி. 1801 இல்‌ இந்தப்‌ போ 
ராட்டம்‌, துரோகிகளது செயல்களாலும்‌, வெடி 
மருந்து பலத்தினாலும்‌ தோல்வி கண்டது. வெற்றி 
பெற்ற கும்பெனியார்‌ இத்த மக்கள்‌ ஆயுகம்தாங்கும்‌ 
உரிமையைப்‌ பறித்து கோட்டைகளில்‌ தொகுதிய ௧ 
வாழக்கூடியகூட்டுவாழ்கஃகையையும்குலைத்து,கோட்டை 
களை இடித்து தகர்த்து விட்டனர்‌. மீண்டும்‌ இந்த 
மக்கள்‌ ஆங்கில அரசுக்கு எதிராக அணி திரளக்கூட து 
என்பதற்காக, நாளடைவில்‌ இந்த மக்களை சட்ட பூர்‌ 
வமாக குற்ற பரம்பரையினராகத்‌ இர்மானித்து அவர்‌ 
களது சமூக நிலையைத்‌ தாழ்த்தி பெரும்‌. கொடுமைக்‌ 
குள்ளாக்கனர்‌. இந்த நிலையைக்‌ கண்டு தெஞ்சு 
நெகழ்ந்த மகாகவி பாரதியார்‌ *பரவரோடு குறவருக்‌ 
கும்‌ மறவருக்கும்‌ விடுதலை: என விடுதலை பாடினார்‌. 
1947இல்‌ நாடு விடுதலை பெற்றவுடன்‌ ஆட்சிக்கு வந்‌.க 
காங்கிரஸ்‌ ஆட்சியாளர்‌, அந்த குற்ற பரம்பரைச்‌ சட்‌ 
டத்தை நீக்கி மறக்குடி மக்களது சமூக நிலையை 
மீண்டும்‌ உயர்த்தி சல.சைகள்‌ டெறுவதர்காக வளர்ச்‌ 


133 


க்கான 21௦1171046 1£102னவும்சமூகபொருள £ தார 
ிலைகளில்மிகவும்‌ பிற்பட்ட வகுப்பினராக அறிவித்‌ தனர்‌. 
இளம்‌ சந்ததியினருக்கு கல்விச்‌ சலுகைகளும்‌, உணவு, 
நங்கும்‌ விடுதி வசஇகஞூம்‌ அமைத்துக்‌ கொடுக்கப்பட்‌ 
நள்ளன. இந்தமக்களிடையே தொன்று இதாம்டு 
ரழு பிரதானமான பிரிவுகள்‌உள்ளன. அவையாவன: 


1. செம்பி நாட்டு மறவர்‌ 

2. கொண்டையன்‌ கேட்டை மறவர்‌ 
3. ஆப்பனூர்‌ நாட்டு மறவர்‌ 

4. அகத்தா நாட்டு மறவர்‌ 

5. ஓரியூர்‌ தாட்டு மறவர்‌ 

6. கப்பி கோட்டை மறவர்‌ 

7. குறிஞ்சி கோட்டை மறவர்‌ 


இத்தப்‌ பிரிவுகளுக்குள்ளும்‌ வேறு சில உட்பிரிவுகளும்‌ 
இருக்கன்றன. ஆனால்‌ இவை ஓரு பிரிவினர்‌ மற்ற 
பிரிவினருடன்‌ பழகுதல்‌, உறவு கொள்ளுதல்‌ 
போன்றவைகளுக்கு இடையூறுகள்‌ இல்லை. இவர்கள்‌ 
அனைவரும்‌ இந்து மத சைவ நெறியைச்‌ சார்ந்தவர்‌ 
கள்‌ என்றாலும்‌ அன்றாட வாழ்க்கையில்‌, எல்லா] நெறி 
களையும்‌, மரபுகளையும்‌ பின்பற்றுபவர்களாக உள்ளனர்‌. 
இவர்களில்‌ கொண்டையன்‌ கோட்டைப்‌ பிரிவினரைத்‌ 
தவிர ஏனைய பிரிவினர்களில்‌ பெண்கள்‌ மறுமணம்‌ 
அங்கேரிக்கப்பட்டதொன்றாக உள்ளது. கொண்டையன்‌ 
கோட்டைப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த இர மநாதபுரம்‌ சேது 
ப.இ: மன்னர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த மங்கையர்‌ கணவனை 
"இழந்து கைம்மை நிலையடையும்‌ பொழுது கணவனோடு 
்‌ இக்குளித்து மாயும்‌ தொன்மையான 


724 





பழக்கத்தையும்‌ கொண்டிருந்தனர்‌. இ.பி.ரரர0ல்‌ 
கிழவன்‌ சேதுபதி இறந்த பொழுது அவரது மனைவிகள்‌ 
அனைவரும்‌ இப்புகுந்த சே௱க நிகழ்ச்சியை இசாமதாத 
புரம்‌ மானுவல்‌ என்ற நூல்‌ விவரிக்கிறது, 


மறவர்களில்‌ மூத்தகுடியாக சேதுபதி மன்னர்கள்‌ 
விளங்கிவந்தனர்‌. இந்த மக்களது அன்புக்கும்‌ மரி 
மரியாதைக்கும்‌ என்றென்றும்‌ உரியவர்களாக இத்த 
மன்னர்கள்‌ விளங்கியதால்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டில்‌ பெரிய மறவர்சமை தன்னேரிலாத. தன்‌ 
னரசாக விளங்கியது. சேதுபதி மன்னர்களது ஆணை 
பிறபிக்கப்பட்டால்‌ இரண்டே நாட்களில்‌ இருபதுமுதல்‌ 
மூப்பது ஆயிரம்‌ திண்தோள்‌ மறவர்கள்‌ அணி 
திரளும்‌ வாய்ப்பு இருந்தது. , இவ்விதம்‌ மிகக்குறைந்த 
கால அளவில்‌ திரட்டப்பட்ட. மறவர்‌ அணியொன்று 
கி. பி. 7659ல்‌ ரகுநாத திருமலை சேதுபதி தலைமையில்‌ 
மதுரைக்குச்‌ சென்று மதுரைக்‌ கோட்டையை 
,மூற்றுகை இட்டிருந்த மைசூர்‌ படைகளை முறியடித்‌ 
கனர்‌. அவர்களை கொங்குநாடு வரை துரத்தச்‌ 
சென்று மதுரை அரசின்‌ எல்லைக்கு அப்பால்‌ விரட்டி. 
விட்டு திருமலை மன்னருக்கு ' ஏற்பட்ட நெருக்கடியை 
நீக்கயெது.. ர 


இத்தகையதொரு நெருக்கடி திருச்சியில்‌ ஆட்ட புரிந்த 
மன்னார்‌ கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு ஏற்பட்டபொழுதும்‌ 
இராமதாதபுரம்‌ மன்னர்‌ இழவன்‌ சேதுபதியின்‌ தலை 
மையில்‌ சென்ற மறவர்படை திருச்சிபில்‌ கோட்டையை 
எதிரிகளிடமிருந்து விடுவித்து நரயக்க மன்ன 
ரையும்‌ காப்பாற்றியது. இவையபோன்று தமிழக 
வரலாற்றுத்‌ திருப்பங்களை ஏற்படுத்திய நிகழ்ச்சி 
பலவற்றுள்‌ இராமநாதபுரம்‌ €மையில்‌ மறவர்படை 


225 





கலந்து கொண்டு தங்களது தனித்தன்மையை நிலை 
நிறுத்தி உள்ளனர்‌. பிறவி வீரர்களான இந்த 
பெருங்குடியினரை, சேதுபதி மன்னர்கள்‌ பலவாறும்‌ 
பெருமைப்படுத்தி வந்தனர்‌. பட்ட(வர்‌) கரணி, 
உதிரப்பட்டி, வரிசை வாரம்‌, ஜீவிதம்‌, திசைகாவல்‌ 
,தலக்‌ காவல்‌ என்ற பலதரப்பட்ட மானியங்களை 
ஏற்படுத்தி அந்‌ த மக்களது வாழ்க்கை வசதிக்கு 
விளை நிலங்களை அன்பளிப்பாக வழங்கி ஆதரித்தனர்‌. 
அன்றுபோல்‌ இன்றும்‌, இந்த மக்கள்‌, மல்யுத்தம்‌, 
சிலம்பம்‌, வேல்‌ எறிதல்‌, களரிவிசுதல்‌, ஏறுதழுவுதல்‌ 
பபோன்ற விர விளையாட்டுகளில்‌ மிக்க ஈடுபாடு 
காண்டவார்களாக பேராண்மை. தியாகம்‌ ஆகிய 
ண்புகளுக்கு எடுத்துக்‌ காட்டாக வாழ்வது 
நிருன்றனர்‌. 


௦ 


அகழ்படியார்‌ 





மறவர்‌, கள்ளர்‌ ஆகிய சமூகத்தினார்களுடன்‌ நெருங்கிய 
தொடர்பு உடையவர்கள்‌ இவர்கள்‌. இவர்களையும்‌ 
இணைத்து முக்குலத்தோர்‌ என்று இந்‌.த மூன்று கசமூத்‌ 
தினரையும்‌ அழைத்தல்‌ வழக்கம்‌. அகம்படியர்‌ 
என்றும்‌, அகமுடையார்‌ என்றும்‌ இவர்கள்‌ அழைக்கப்‌ 
படுகின்றனர்‌. பத்து, பதின்மூன்றாவது நூற்றாண்டைச்‌ 
சோர்ந்த ராஜராஜன்‌, ராஜேந்திரன்‌, குலோத்துங்கன்‌ 
ஆ௫ூய சோழமன்னர்களது கல்வெட்டுக்களில்‌ அகம்படி, 
அகம்படி முதலி, அகம்படியார் பெண்டு என்ற வழக்‌ 
காறுகள்‌ திருச்சி, தஞ்சை, தென்‌ ஆர்க்காடு மாவட்டங்‌ ' 
களில்‌ காணப்படுகின்றன. 


இவைகளில்‌ இருந்து, இந்தச்‌ சமூகத்தினர்‌, சோழர்கள்‌ 
ஆட்சியின்‌ பொழுது, வாணா தரையர்களைப்‌ போன்று, 
பாண்டி நாட்டில்‌, அதன்‌ ஒரு பகுதியான கிழக்கு 
இரா மதாதபுரத்தில்‌ குடிபுகுந்தவர்கள்‌ என்பது உறுதி 
யாகிறது. இங்குள்ள பூர்வ குடிகளான மறவர்‌ 
களுடனும்‌, பின்னர்‌ வேளாளர்களுடனும்‌ அந்நியோன்‌ 
னியமாக வாழ்ந்து வந்ததன்‌ காரணம ௪, விவசாயம்‌, 
நிர்வாகம்‌ ஆகிய துறைகளில்‌ ஈடுபட்டு, அவற்றைத்‌ 
தங்களது வாழ்க்கை நிலைகளாகக்‌ கொண்டுள்ளனர்‌. 
அடுத்து, பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ சிறப்புற்று 
விளலவ்கிய இராமநாதபுரம்‌ சேதுபதி மன்னர்களிடமும்‌ 
சிவகங்கை அரசர்களிடமும்‌ பல அரசியல்‌ பணிகளில்‌ 
ஈடுபட்டு உயர்ந்து நின்றனர்‌. இதனைக்‌ குறிக்கும்‌ வசை 
யில்‌ தங்கள்‌ இயற்பெயருடன்‌ சேர்வை அல்லது 
சேர்வைக்காரர்‌ என்ற விகுதியையும்‌ இணைத்து வழங்‌ 
இனர்‌. சேர்வை என்பது பணி (சேவை) என்ற பொரு 









கரத தர௫ின்ற சொல்லா 
இரம்‌நாதபிரம்‌, சவகங்ல்‌, 
உறுதிப்பட தது௫ன்றன்‌.. 
இவர்களில்‌ வரலரிந்றும்‌ ண்யத்ு விளங்கிய 
சல்டரும்‌. உண்டு. சேதுப்நி' மன்னரநு "திளிவா யர்க!இ.:பி. : 

1726 வலர பணியா ற்றிய ஆறுமுகம்‌: 'சேர்வைம்‌. ்‌ 
தேவிபஸ்டின்‌ ததை ,அ3த்‌.த* பெருவலில்‌ இற; *; 
முருகப்‌" பெருமானுக்கு: சிறப்பானி” அலமம்‌ ஓ றை 
அமைத்துள்ளார்‌. அவற்‌ து விசாலமான இதய தஷித்ப்‌ ௦ 
போன்று 'இந்த "ஆலயமும்‌; இந்த: சேர்வைக்காச்ரது 5 
முராக* பக்திலையும்‌, 'சாகுனையையும்‌ “பறைச ஹ்றும்ம்‌ 
படைட்பர்க விளங்கிக்‌ கொண்டிருக்கிறது. :' இன்னொரு 
,பிரதானியான இகாமதா தபுரம்‌ வெள்ளையன்‌.சேர்வைல்‌க 
காரர்‌ சிறந்த ராணுவ . களபதியாகவும்‌, அ௮.சியல்‌ 
அறிஞராகவும்‌ விளங்கினார்‌. ௫. பி. 1751 இல்‌- மைசூர்‌ 

படைகளுக்கு தலைமை தாங்கி மதுரை கோட்டையை 

ஆக்கிரமித்து ஆங்லைத்‌ தளபதி கோப்பை, நேருக்கு 

நேர்‌ போரிட்டு தோல்வியுறச்‌ செய்து மதுரையை 

மீட்ட மாவீரன்‌ இவர்‌. 

அத்துடன்‌ சிவகங்கைச்‌ சமை, வெள்ளிக்குறிச்‌சயில்‌ 

மூடங்கிக்‌ கடந்த ராணி மீனாட்‌௫யின்‌ வளர்ப்பு மகன்‌ 

விஜய குமாரபங்காரு திருமலை நாயக்கரை சிவகங்கை 

பிரதானி தாண்டவராயபிள்ளை மூலம்‌ தேடிப்‌ பிடித்து 

கி. பி. 1752 இல்‌ மதுரை மன்னராக முடிசூட்டி மகிழ்ந்‌ 

தார்‌ இவர்‌. மேலம்‌ தம்முடன்‌ முரண்ட்டப சேதுபதி 

மன்னர்‌ ஒருவரை நீக்கிவிட்டு, பிரிதொரு இளவலை 

இராமநாதபுரம்‌ அரசுகட்டிலில்‌ அமாத்தியவர்‌. மறவர்‌ 

சீமையின்‌ மாண்பை நிலைநாட்ட களம்பல கண்ட 

.கர்மவீரன்‌. சேது யாத்திரை பயணிகளுக்கென திடப்‌ 

, புல்லாணியில்‌]1சத்திரம்‌ ஒன்றை அமைத்து காஞ்சிரங்குடி 

என்ற ஊரையும்‌ தானமாக வழங்கிய சீமான்‌. 









138 3 





அடுத்து இங்கு குறிப்பிடத்தக்கவர்‌ சிவகங்கை 
மன்னரது பிரதானியாக விளங்கிய முக்குளம்‌ பயந்த 
முத்துக்கள்‌ மருது சகோதரர்கள்‌. தமிழக விடுதலை 
இயக்க வேள்விக்கு, தங்களையும்‌ தங்களது குடும்பத்‌ 
இனரையும்‌ பலியிட்டு தியாகிகளாக வரலாற்றில்‌ 
வாழ்த்து வருபவர்கள்‌. இத்த ம-வட்டத்து 'அகம்படி 
பர்‌ குலத்தின்‌ அணையாத இபங்கள்‌. இவர்களது இன்‌ 
ஹைய வழியினரான இந்தச்‌ சமூகத்இனர்‌ இத்த மாவட்‌ 
டத்தின்‌ கிழக்கு வட்‌ உங்களில்‌ அரசப்‌ பணியிலும்‌, விவ 
சாயக்திலும்‌ ஈடுபட்டு அமைஇயான வாழ்க்கை உடை 
யவர்களாக உள்ளனர்‌. “கன்னர்‌, மறவர்‌, கனத்து 
தோர்‌ அகம்படியர்‌, மெல்ல மெல்ல வந்து வெள்ளா. 
ர்‌ ஆயினார்‌”? என்பது இங்கு வழங்கும்‌ . முதுமொழி. 


௦ 


கள்ளர்‌ 





பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌, செங்கை மாவட்டத்‌ 
இதின்‌ காஞ்சி நகருக்கருகில்‌ உள்ள வல்ல நாட்டின்‌ பூர்வ 
குடிகளான கள்ளர்‌ தங்கள்‌ வேட்டை தாய்களுடன்‌ 
கெற்கு தோக்கி வந்தனர்‌. மதுரை, இராமநாதபுரம்‌ 
மாவட்டங்களின்‌ வடபகுதிகளிலும்‌ இருச்சி மாவட்டத்‌ 
தின்‌ கிழக்குப்‌ பகுதிகளிலும்‌ நிலைத்து வாழத்தொடங் 
இனர்‌. தாங்கள்‌ வாழ்ந்த பகுதிகளை நாடுகள்‌ என 
வழங்கினர்‌. உஞ்சனை நாடு, பாலையூர்நாடு, அம்புநாடு, 
குலமங்கலதாடு, பாப்பாநாடு, வடமலைதாடு, தேன்மலை 
நசடு, சிறுவயல்‌ க. இ என்பன அவை. 


இவர்களில்‌ அம்புநாட்டைச்‌ சேர்த்தவர்கள்‌ மட்டும்‌ 
தங்களை மற்ற பிரிவினர்களை விடச்‌ சறந்தவர்களாகக்‌ 
கருதினர்‌. கடவுள்‌ வழிபாடு, சமூகபழக்க வழக்கங்கள்‌ 
ஆகியவைகளில்‌ வைஇக இந்து மரபுகளைப்‌ பின்பற்‌ 
றினர்‌. இவர்களது பெண்களும்‌ மூடு பல்லக்கில்‌ செல்‌ 
லுகுல்‌, நிலைமுக்க ட, மேலாடை, ரவிக்கை ஆகியவை 
களை அணிதல்‌,. கருகமணி, பச்சை, கருவளையல்‌, 
காப்பு, காரை, கம்மல்‌ ஆகிய அணிகலன்களை பயன்‌ 
படுத்தல்‌ ஆகிய பழக்கங்களைப்‌ பின்பற்றினர்‌. 


பாலை நிலப்பண்புகள ன கொடுந்தொழில்களை வாழ்க்‌ 
கையாகக்‌ கெ ண்ட இத்த ஆறலைக்‌ கள்ளர்‌ தன்ன 
ரசு நாட்டங்கெ-ண்டவர்களாக, மதுரை மண்டல 
நாயக்க அரசுக்கு கட்டுப்படாமல்‌ இருந்ததனால்‌ அரசின 
ருக்கும்‌ அவர்களுக்கும்‌ பல மோதல்கள்‌ ஏற்பட்டன. 
அவ்வப்பொழுதுதிலவிய நெருச்கடிகளைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு அரசனரசரை அச்சுறுத்தி அப்பாவி மக்களைத்‌ 
துன்புறுத்தி வந்‌.தஸர்‌. 


140 _ 


அவர்களது போர்‌ ஆற்றலை நன்கு உணர்ந்த இராம 
காதபுரம்‌ மன்னர்‌ கிழவன்‌ சேதுபதி, அவர்களில்‌ 
சிறந்து வில்ங்கிய ரகுநதாதராயத்‌ ' தெரண்டமானையும்‌ 
அவரது சகோதரர்‌ நமணத்‌ தெரண்ட்மானையும்‌ இரண்ட 
காதபுரத்திற்கு வரவழைத்து::தமது “ரரணுவ। சேவை 
யில்‌ அமர்த்தி கெளழ்வித்‌ ததுட்ன்‌, அவர்களைச்‌ சார்த்கு 
வர்களையும்‌ தம்மூடைய" இருமெய்யம்‌,சீழா நிலை :அறந்‌ 
தாங்கி ஆ௫ிய்‌ : கோர்்டைகளில்‌ கரவல்‌ பெறறுப்பில்‌ 
ஈடுபடு த இனர்‌. நரளிடைவில்‌ “டு.த ரண்டைம௱ன்கள து 
சகோதரியான்‌ காதலிதர்ச்சியாரை தமது இரண்ட 
வது மனைவியாக -0 தபதி மன்னர்‌ ஏற்றுக்‌ கொண்‌ 
டார்‌. 1 எம பபரகி ள்‌ ்‌ ஆ ட்டு 
இதன்‌ காரணமாக குமது மைத்துவார்களாகிவிட்ட 
தொண்டமான்களது அரசியல்‌ 'அத்தஸ்‌:த்தை” உயர்த்‌ 
தீனார்‌. அதுவரை அவர்கள்‌ பிலாவிடுதி என்ற:களரின்‌ 
திலக்கிழரார்களா:க மட்டும்‌. விளங்கியவர்‌ ளை தமது. இரு 
மெய்யம்‌' கோட்டைக்கு. அதிபதியாக நியிமனம்‌ செய்து 
சின்னரர்மபாணம்‌। என்ற. சிறந்த வீரவாளையும்‌ வலம்‌ 
புரிச்‌ ௪ங்கம்‌- ஒன்றையும்‌ அன்பளிப்பாக வழங்கினர்‌... 
இது 'நலைபெத்றுது . இ.பி. .1685-.இல்‌! (இகனைத்‌ 
தொடர்ந்து அந்தப்‌ பகுஇயில்‌. ஏற்பட்ட; ..அரசியல்‌ 
விளைவுகளினால்‌ புதுக்கோட்டை ்‌ன்றடதன்ன ரச உரும்‌ 
பெற்று, கள்ளர்‌ சமூகக்இனராரன கொண்டமான்கள து 








ஆ ட்9யில்‌ * எ... பி. 1947 வ்ரை நிடித்துது.. 
1 மு மட ப்ட்‌ ஈம்‌ ச்ட5 9 
்‌ 710), பின்னர்‌ 


,ழவன்‌ சேதபஇியின்‌ மறைவுக்கு (இ.பி. 1 
தொண்டமான்களுக்கும்‌ சேதுபஇகளுக்கும்‌, தல்ல உறவு 
நீடிக்கவில்லை. விஜயரகுநாத சேதுப்தியின்‌ ' ஆட்‌ க்‌ 
கால க்கில்‌. இரஈடநா தபுரம்‌ எமையீன்‌ வடபகுதியில்‌ 
ஊண்ளர்கள்‌-. தங்கள்‌ சைவரிசையைக்‌. காட்டு 
நூற்றுக்கணக்கான... ஆடு ம:டுகளைக்‌ க வர்ந்‌ து 
சென்றனர்‌. ஆத்திரங்‌ கொண்ட சேத பதி “மன்னார்‌ 











அவர்களைப்‌ பின்தொடர்ந்து தாக்குதல்‌ நடத்தி அவர்‌ 
களில்‌ இரண்டாயிரம்‌ கள்ளர்களைப்‌ படுகொலை செய்‌ 
தார்‌. அதுமுதல்‌ இந்த மாவட்டத்தில்‌ கள்ளர்களினால்‌ 
தொத்திரிவ- “எதுவும்‌ ஏற்படவில்லை. அவர்களும்‌ விவ 
சாயத்தில்‌ ஓரளவு ஈடுபட்டு மன்னருத்கு.. அடங்கிய 
குடிகளாக இருந்து" வத்தனர்‌. க ய 
'ன்ஹைய இவகங்கை, : “இருப்புத்தூர்‌, காரைக்குடி , 
தேவகோட்டை ஆகிய” வட்டங்களில்‌: உள்ள இற்நூர்‌ 
களில்‌ "கள்ளர்‌ சமூகத்தினர்‌! ஆங்காங்கு வாழ்ந்து. வரு 
இன்றனர்‌: 'தாட்டார்‌ என்றும்‌ அம்பல்க்காரர்‌, என்றும்‌ 
அவர்கள்‌ பிற சமூகத்தினரால்‌ மரியாதையுடன்‌௮அழைக்‌ 
படகை முக்குலத்தோர்‌ என்ற பெரும்‌ அமைப்‌ 
பில்‌ இவர்களும்‌ ஒர பகுதியாக விட்டதால்‌; . இவர்‌ 
காது, நமை; உடை, பழக்க வழக்கங்களில்‌ வேறுபஈடு 
எதுவும்‌' இல்லை. .ஆனால்‌: .பெண்கள்‌ மட்டும்‌. . தங்கள்‌ 
கூதந்குலை வாரி, தலையின்‌ பின்பாக சற்று" உயரமாக 
கொண்டை அமைத்துக்‌ கொள்வதி*!இருந்து:இத்‌ அப்‌ 
பெண்களை? மறவர்‌ ;அகம்படியர்‌ :ஆயே. இபண்களிட 
மிருந்து பஈகுபடுத்தித்‌ (ரிந்து கொள்ள , இயலும்‌! 
'சிதக்காதி தொண்டி நாடகம்‌, திருப்புல்லாணி, தொண்டி 
தோட்கம்‌, காட்டு பவா சாகிபு: அம்மானை, சேதுபதி 
விறலிவிடு 'தாது ஆதிய, பிற்கால (இலக்கியங்களில்‌ 
கள்ளர்‌ பற்றியும்‌, அவர்களது களவுக்‌; அதில்‌ பற்றிய 
'ய்இகளும்‌ :இடைச்சன்றன; தொ £ழிலை ; அடிப்‌ படை 
"யாகக்‌ கொண்டு அற்பஃட்ட. பொதுப்பெயர்‌, அவுர்‌ 
*சளது தொழிலும்‌ வாஜ்க்கைநிலையும்‌ மாறிவிட்ட 
"பொழுதும்‌ தொடர்ந்து அதே பெயரில்‌ அந்த சமூகத்‌ 
"இனர்‌ இன்றும்‌ அழைக்கப்‌. பட்டு வருடன்‌ றனர்‌. ;மேலும்‌ 
'அண்மை மாவட்டங்கரான புதுக்கோ ட, மதுரை 
மாவட்டங்களின்‌ சில பகுதிகளில்‌ இந்த. மக்கள்‌ பெரும்‌ 
*"பான்மையினநாக  .இரூத்து வருன்‌.றனர்‌. 


த்‌ கு 





ரிசட்டிகள்‌ 





இந்தப்‌ பெயரில்‌ வழங்கப்‌ பெறும்‌ சமூகத்தினர்‌ நான்கு 
வகையினர்‌ இந்த மாவட்டத்தில்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ 
நாட்டுக்‌ கோட்டை அல்லது தகரத்தார்‌, மஞ்சப்புத்‌ 
தூர்‌ அல்லது ஆயிரவைசியர்‌, தெலுங்குச்செட்டி 
அல்லது கோமுட்டி செட்டி, வேளாண்‌ அல்லது வெள்‌ 
ளாளச்‌ செட்டி எனப்படுவர்‌. தங்கள்‌ இயற்பெயரின்‌ 
தொடர்பாக செட்டி அல்லது செட்டியார்‌ என்ற 
சொல்லையும்‌ இணைத்து அவர்கள்‌ வழங்கி வருகின்றனர்‌. 
இத்தச்‌ சொல்‌ தமிழ்ச்சொல்‌ அல்ல. தமிழில்‌ வந்துள்ள 
திசைச்‌ சொல்லாகும்‌. சிரேஷ்டி என்ற வடசொல்லின்‌ 
திரிபு என்றும்‌ எட்டி என்ற தமிழ்ச்‌ சொல்லின்‌ விக ரம்‌ 
தான்‌ செட்டி என அறிஞர்கள்‌ கருதுகின்றவர்‌. 


ரீ. நகரத்தார்‌ 
இது நா ட்டுக்கோட்டைச்‌ செடிகளைக்‌ குறிப்பதாகும்‌. 
முூத்தைய தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ வணிகப்‌ பிரிவினர்‌ 
களின்‌ குடியிருப்பு நகரம்‌ என்றும்‌ நேமம்‌ எனவும்‌ ஞூ.ரிக்‌ 
கப்பெற்று வந்தது. அந்த மரபினரின்‌ வழியினர்‌ ஏன்‌ 
. ப.குற்காகவே இவர்கள்‌ நகரத்தார்‌ என வழங்கப்பெற்‌ 
றனர்‌. இந்த மாவட்டத்தில்‌ திருப்புத்தூர்‌, கரை 
குடி, தேவகோட்டை, சவகங்கை ஆ௫ய வட்டங்களில்‌ 
இவர்கள்‌ ஆங்காங்கு வாழ்த்து வந்த பொழுதிலும்‌ 
இவர்களது பூர்வீகம்‌ சோழவளதாட்டு பூம்புக ர்‌ எனச்‌ 
சொல்லப்பட்டு வருகிறது. ஆயிரத்து எண்ணூறு 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ புகார்‌ நகரம்‌ கடற்கோளினால்‌ 
அழிவு எய்திய பொழுது, அங்கிருந்து வெளியேறிய 
மக்கள்‌ கூட்டத்‌ தொகுதியினரின்‌ வழியினராக இவர்‌ 
கள்‌ கருகப்படுகின்றனர்‌. தென்‌ புலத்தில்‌ .பாண்டிய 
நாட்டில்‌ வைகை ஆற்றுக்கு வடக்கேயும்‌, பிரான்‌ 


143 





மலைக்கு கிழக்கேயும்‌, வெள்ளாற்றுக்குத்‌ தெற்கேயும்‌ 
இவர்களது குடியேற்றங்கள்‌ ஏற்பட்டன. 


ஆனால்‌, மூதலில்‌ இன்றைய இளையாத்தங்குடியில்‌ 
சிறிது சாலம்‌ தங்கி இளைப்பஈறிய பிறகு, சிறுசிறு 
தொகுதியினராக ஒன்பது ஊர்களில்‌ குடியேறிஸர்‌. 
இன்று அந்த ஒன்பது ௨ர்களையே தங்கள்‌ பூர்வகிளை 
களாகக்‌ கொண்டு மணவினை உறவினை உருவாக்கிக்‌ 
கொள்கின்றனர்‌. ஓரே கிளையினர்‌ தங்களுக்குள்‌ மண 
உறவுகள்‌ கொள்வது இல்லை. ஆனால்‌ பங்காளிகளாக 
பாந்தத்துடன்‌ பழகிக்‌ வொள்கின்றனர்‌. இளையாத்தங்‌ 
குடி, மாத்தூர்‌, இரணியூர்‌, பிள்ளையார்பட்.டி., 
வைரவன்கோவில்‌, இலுப்பக்குடி, நேமம்‌, சூரக்குடி, 
வேலங்குடி. ஆகியவைகளே அந்த ஓன்பது 2வர்களாகும்‌. 
.இன்னும்‌ இந்த மக்கள்‌ அருவியூர்‌ “என்ற குலசேகர 
பட்டணத்திலும்‌, பிரான்மலையிலும்‌ பன்னெடுங்‌ காலம்‌ 
நிலைத்து இருந்தமைக்குச்‌ சான்றாக அந்த ஊர்களில்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இந்த ஊர்களைத்‌ தவிர 8ழச்‌ 
சேவல்பட்டி, செவ்வூர்‌ கண்டனூர்‌, கானாடு காத்தான்‌, 
பள்ளத்துரர்‌, கோட்டையூர்‌, காரைக்குடி, அரியக்‌ தடி. 
தேவகோட்டை, நாட்டரசன்‌ கோட்டை ஆகிய ஊர்‌ 
களிலும்‌ பெரும்பான்மையினராக இந்த மக்கள்‌ 
வாழ்த்து வருகின்றனர்‌. 

தமிழகத்தின்‌ தொன்மையான வணிகச்‌ சாத்துக்களான 
நானா தே௫ிகளையும்‌, தீசையாயிரத்து ஐந்நூற்று வரை 
யும்‌ சத்திர மேழி சாத்தினரையும்‌ நினைவுபடுத்தும்‌ 
வண்ணம்‌ அண்மைக்‌ காலம்‌ வரை கடல்‌ கடந்த நாடு 
களில்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டு வற்றாத பெருஞ்‌ செல்‌ 
வத்தை ஈட்டினர்‌. இந்த வணிகத்திற்கு அவர்களது 
டேச்சு வழக்கில்‌ “கொண்டு விற்றல்‌** என வழங்கப்‌ 
படுவதுஉண்டு. இவர்களது வணிகமரபின்‌ தொன்மை 


744 









வைநினைவ்படுதீது! பண்ணம்‌, மணவிழர்வின்பொழ்து ' 


இவர்களது மணமகன்‌ ' கூஇிரையின்‌ “மீது வீந்து "பெண்‌? 
தொள்ளுதலை இன்றும்‌, வழக்கமா கக்‌ கொண்டுள்ளனர்‌. 
மேலும்‌, மணவிழா. தம்பத்தப்பட்ட, கைக்கூலி, மா 

அளவு, முந்தைய செலா., 


யார்‌ பணம்‌. நகைவுகைகள்‌ 








சழக அிரறப்கதும்‌ 24 புதுமை, கர்ர்குத அகப்புதுமை 
திருவாதிரைப்‌. புதுை 2, இ; ஈங்தல்‌,. “சநத, படைப்பு, 
மருந்தி டல்‌, இரத்தம்‌ குடித்த , பிள்ளயார்‌ நோன்பு, 
பந்தல்‌ பிடுங்கல்‌ ஆ௫யன”:௮) ளர்கும்‌ 








பவட 2 


லு 
இரண்டாவது: உலகப்‌ போரின்‌, தெஈடர்பாக. இலங்கை, 

பர்மா, சயாம்‌, மலேஷிய ஆகிய. நாடுகளில்‌ இருந்து; 
வெளியேறிய ;இந்த சமூகத்தினர்‌ , நமது தாயகத்தில்‌, 
பலஃதுறைகளிலும்‌ ஈடுபடு. இறப்‌ அரஈட உழைத்து -வரு 
கின்றனர்‌. தல்ல பண்பாடும்‌... இறந்த வாழ்க்கை, நிலை. 
யும்‌்கொண்ட இவர்கள்‌ சைவ ௪௦ த்தில்‌.,மிகுந்‌த ஈடு 
பஈஒகெ ரண்டிவர்கள்‌-, இதன்‌ காரணமரக திரு வண்ணா, 
மலை, இல்லை, மதுரை, இரா மேஸ்‌ஜம்‌:-ஆஇய இவால, 


யங்களில்‌ குடமுழுக்கு திருப்பணிஃளை நிறைவேற்றியுள்‌ 
ளன்ரி:: மய நெறிக்ளில்‌ இந்த "சஞூரத இனர்‌ உப சம்‌, 
பெறுவ்தற்குரக ஆட்‌வருக்கு! இள ஈ-௦டஉம்உ்ப தர்க்குடி 
ஆலை ஊளர்களிலும்‌, "மகளிருக்கு துலாவூரிலும்‌ :மடங்‌ 
கள்‌ நிறுவப்‌. பெற்றுள்ளன. இன்றும்‌ ' தலயாத்தஇிதையக 
கச்‌ செல்லும்‌ ' நகர்த்தார்கள்‌ வசதியாகத்‌ தங்க வ்ரூ 
ஷ்குற்கு இந்தியா முழுவதிலும்‌ கோயில்‌ உள்ள ஊர்‌ 
களில்‌ ' “நகரத்தார்‌ விடுதி” வலையும்‌ நிர்மர்னித்து பரு 
மரித்து வ௫்ஏன்றனர்‌: - 





145 





2. ஆயிரவைசியர்‌ 


செட்டி. என்ற விகுஇயுடன்‌ வழங்கப்படும்‌ இந்த மக்கள்‌ 
நரத்தாருக்கு--நாட்டுக்‌ கேரட்டை செட்டி மக்க 
ஞ்க்கு--அடுத்‌.க படியான எண்ணிக்கையில்‌ இந்த 
மாவட்டத்தில்‌ உள்ளனர்‌. இவர்களது பூர்வீகம்‌ 
பற்றிய பலவிதமான செவிவழிச்‌ செய்திகள்‌ உள்ளன. 
ஆனால்‌ வரலாற்று வடிவிலான தடயங்கள்‌ எதுவும்‌ 
இல்லை. எனினும்‌ அவை, இந்த சமூகத்தினர்‌, நகரத்‌ 
தார்‌ போன்று வடபுலத்தினின்றும்‌ இந்த மாவட்டத்‌ 
இல்‌ குடிபுகுந்தவர்கள்‌ என்பதையே குறிக்கின்றன. 
பெரும்பாலும்‌ சோம நாட்டிலிருந்த தென்‌ தசைக்கு 
வந்தவர்கள்‌ என்பது பெரும்பான்மைபினரது கருத்து. 
ஆனால்‌' எட்கார்தர்ஸ்டன்‌ என்ற நூலாசிரியர்‌ இவர்‌ 
.கள்‌. தொண்டை மண்டலம்‌, மஞ்சக்குப்பம்‌ பகுதி 
யினின்றும்‌ வந்தவர்கள்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
இவர்கள்‌ திருவாடானை, இராமதாதபுரம்‌, பரமக்குடி. 
இளையாங்குடி. ஆகிய வட்டங்களில்‌ பரவலாக வாழ்த்து 
வருகின்றனர்‌. திருவாடானை வட்டத்திலுள்ள பாண்டு 
குடியும்‌, பரமக்குடி. வட்டத்தில்‌ உள்ள பரமக்குடியும்‌ 
இவர்களது பழம்பெரு பகுதிகளாகக்‌ கருதப்படுகின்றன. 
இவர்கள்‌ பெரும்பாலும்‌ ஐவுளி, அரிசி, பலசரக்கு 
வணிகத்தில்‌ ஈடுபட்டு உள்ளனர்‌. இவர்களை மஞ்சப்‌ 
புத்தூர்‌ செட்டிகள்‌ எனக்‌ குறிப்‌ டுவது உண்டு. ஓரு 
வேளை மஞ்சள்குப்பம்‌ ஊரை தாயகமாக உடையவர்‌ 
கள்‌ என்ற காரணத்தின்‌ .அடிப்படையாக வந்த 
வழக்காக இருக்கலாம்‌. இவர்களில்‌ கிறுபிரிவினர்‌ 
பொன்‌, வெள்ளி, தசைகள்‌ வியாபாரத்திலும்‌ அந்த 
நகைகள்‌ ஈட்டின்‌ பேரில்‌ . கடன்‌ தொகை வழங்கும்‌ 
தேவா தேவிலும்‌ ஈடுபட்டு உள்ளனர்‌. இவர்களைக்‌ 
காசுக்‌ கடை செட்டிகள்‌ அல்லது மதுரைச்‌ செட்டி 
கள்‌ என வழங்குகுல்‌ வழக்கமாக உள்ளது, 


126 





இராமதாதபுரம்‌ உமையை ஆண்ட சேதுபதிகளிஷ்‌ 
சிறப்பு மிக்க ஆட்சிக்காலத்தில்‌ இத்தச்‌ சிறுபரன்மை 
சமூகத்தின்‌ சிலர்‌ சேது நாட்டின்‌ பெருமைக்குரிய குடி 
மக்களாக இருந்தது கி.பி.1745 ஆம்‌ ஆண்டைய 
செப்புபட்டயம்‌ ஒன்று சுட்டிக்‌ காட்டுறது. பின்னா 
கொடர்த்த கிழக்கிந்திய கம்பெனியார்‌ ஆட்சிக்காலத்‌ 
தில்‌ சென்னையில்‌ கழைத்து ஓங்கிய *பேரி* செட்டி 
களைப்‌ போன்று இவர்கள்‌ எத்தவிக முன்னேற்றமும்‌ 
எய்குவில்லை. 


தாடு முழுவதும்‌ தேசிய விடுதலை உணர்வினால்‌ உந்தப்‌ 
பட்டு அரசியல்‌ எழுச்சி கொண்ட பொழுது இத்த சமூ 
கதுதினரும்‌ தங்களது தியாககாணிக்கையை நா ட்டிற்கு 
நல்கினார்‌. ஆனால்‌ நாட்டு விடுதலையின்‌ தாக்கம்‌ அவர்‌ 
களுடைய சமூக நிலையில்‌ தீவிர மாற்றங்களைக்‌ கொணர 
வில்லை. தொடர்ந்து .வைஇக பழக்க வழக்கங்கள்‌, வர 
கட்சணைக்‌ கொடுமை, கல்வியில்‌ பின்னடைவு ஆகிய 
வை அவர்களிடையே திலைத்துள்ளன. 

என்றாலும்‌ பரமக்குடி. நகரில்‌ உள்ள இந்த சமூகத்தினர்‌ 
மட்டும்‌ மிகவும்‌ ஐக்கியமான முறையில்‌ ஆயிரவை௫யர்‌ 
சயை என்ற அமைப்பின்‌ கழ்‌ தங்களது சமூகம்‌ சம்பந்‌ 
தப்பட்ட பொதுக்‌ சாமியங்களை நிர்வகித்து வருகின்ற 
னர்‌. பரமக்குடி. நகரில்‌ உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்‌ 
வரர்‌ இருக்கோயில்‌, ஸ்ரீ முத்கால பரமேஸ்வரி திருக்‌ 
கோயில்‌, ஆயிரவை௫ியார்‌ மேல்நிலைப்பள்ளி, ஆயிரவை 
சியர்‌ உடற்பயிற்சி சாலைகள்‌ அ.௫யவைகளை இந்தச்‌ 
சபையினர்‌ டராமரித்து திர்வ௫த்துத வருவதுடன்‌, பஈ 
மக்குடி அய்யாச்சாமி செட்டியார்‌ வகையறாக்கள்‌ இத்‌ 
கச்‌ சமூகத்தினரது நலனுக்காக ஏற்படுத்தியுள்ள ''தந்‌ 
தவன கட்டட்‌ டிரஸ்ட்‌” என்ற பொது அமைப்பினையும்‌ 
இந்தச்‌ சபை இயக்கி வருகிறது. ப 


747 





2. வைசியர்‌ 

இந்து சமயத்தில்‌ இரண்டாவது நிலையில்‌ உள்ள இந்த 
மக்கள்‌, இந்த மாவட்டத்தில்‌ இராமநாதபுரம்‌. 
இராமேஸ்வரம்‌ வட்டங்களில்‌ மட்டும்‌ உள்ளனர்‌. 
இவர்கள்‌, இன்றைய ஆந்திர மாநிலத்தினின்றும்‌ பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ இங்கு குடியேறியவர்கள்‌ - 
என்றாலும்‌, அவர்களது நடை, உடை, பாவனைகள்‌: 
தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ சூழலில்‌ முற்றிலும்‌ மாற்றம்‌ 
பெற்றுள்ளன. ஆனால்‌ அவர்களது பேசும்மொழிமட்டும்‌ 
தெலுங்காக இருந்து வருகிறது. 

வைதிக இந்து சமுதாயத்தைப்‌ பின்பற்றும்‌ இவர்கள்‌ 
சைவ, வைணவ நெறிகளைக்‌ கடைப்பிடித்தாலும்‌? 
சக்தி -வழிபாட்டில்‌ மிகுதியாக ஈடுபட்டு உள்ளனர்‌. 
சக்திபை கன்னிக்‌. தெய்வமாக வாசவி என்றும்‌, 
கன்னிகா பரமேஸ்வரி என்று வழங்கி வழிபட்டு 
வருகின்றனர்‌. ஏனைய செட்டி மக்களைப்‌ போன்று 
இவர்களும்‌ வாணிபத்தை குறிப்பாக பலசரக்கு 
வாணிபத்தைக்‌ தங்களது வாழ்க்கையாக மேற்‌ 
கொண்டு வாழ்ந்து வருகின்றனர்‌. 

இவர்களில்‌, சிறந்து விளங்கியவரும்‌ நாகூரை இருப்பி 
டமாகக்‌ கொண்டிருந்தவருமான தனவணிகர்‌ ஒருவர்‌ 
க. பி. 1434 இல்‌ இராமேஸ்வரம்‌ திருக்கோயிலின்‌ 
மேற்கோபுர அமைப்பிலும்‌, ஆலயத்திருமதில்களை நிர்‌ 
மாணிப்பதிலும்‌ பெரும்பங்கு கொண்டதாகக்‌ தெரிய 
வருகிறது. இத்தகைய திருப்பணியினை இராமதா தபுரம்‌ 
கோதண்டர.ம சுவாமி ஆலயத்திலும்‌, இந்தக்‌ சமூ 
கத்தைச்‌ சேர்ந்த சென்னை தம்புசெட்டி க. பி. 7715- 
20 இல்‌ நிறைவேற்றியதாகத்‌ தெரிகிறது. மற்றும்‌ 
இந்த நூற்றாண்டில்‌ இந்தச்‌ சமூகத்தினர்‌ இராமநாத 
புரம்‌ பகுதியில்‌ சிறப்புடன்‌ இருந்ததை சேதுபதி மன்‌ 


148 





னாது கி. பி. 7745 ஆம்‌ ஆண்டைய ஆவணங்கஷஞூம்‌, 
இதர அரசு ஆவணங்களும்‌ உறுதி செய்‌௫ன்றன. 
ஆனால்‌, இன்று இவர்களிடையே சமுதாய உணர்வும்‌, 
அரசியல்‌ ஈடுபரடும்‌ இல்லாத காரணத்தினால்‌, கல்வி 
மேம்பாடு, பெண்கள்‌ முன்னேற்றம்‌ ஆகிய துறைகளில்‌ 
ஏனைய சிறுபான்மைச்‌ சமூகங்களைப்‌ போன்று குறிப்‌ 
பிடத்தக்க நிலைகளை இவர்கள்‌ எய்‌.தவில்லை. 6 


4. வேளாண்செட்டி முதலியோர்‌. 

இந்த மாவட்டத்தில்‌ செட்டி எனத்‌ தங்களை அழைத்‌ 
துக்‌ கொள்ளும்‌ இன்னும்‌ ல பிரிவினர்கள்‌ உண்டு. 
அவர்களில்‌ சிறப்பாக குறிப்பிடத்தக்க இறு: ஈன்மையி 
யினர்‌ வேலாண்‌ செடடி என்னும்‌ பிரிவினர்‌, ஸ்ரீவில்லி 
யுத்துர்‌, ராஜபாளையம்‌ ஆகிய வட்டங்களில்‌ உள்ள 
னர்‌. செட்டி என்ற தங்களது ௮டைமொழிக்கு ஏற்ப, 
இவர்கள்‌ முழுமையாக வியாபாரத்தில்‌ இல்லை. விவசா 
யத்தில்‌ ஈடுபட்டு வருகின்றனர்‌. வாணிகத்தின்‌ ஏற்றத்‌ 
தாழ்வுகள்‌, அரசியல்‌ சூழ்நிலைகள்‌ காரணமாக இவர்‌ 
களது முந்தையோர்‌, வாணிகத்திலும்‌ விவசாயத்திற்கு 
மாறி இருக்கலாம்‌. 





இவர்கள்‌ இந்து. சமயத்தினராக இருந்தாலும்‌ இவர்‌ 
கள்‌ குலதெய்வம்‌ பட்டாணி என வழங்கப்படு ரர்‌. 

இளம்பிறைக்‌ கொடி தாங்கி, பரிமேல்‌ அமர்ந்தவரான 
வீர,த்திரு உருவம்‌ தான்‌ இவர்களது பட்டாணி எனப்‌ 
படுகிறார்‌. இந்தக்‌ குதிரைக்‌ வோல்‌ ராவுத்தரை ஆயிர 
வைசிய செட்டிகளும்‌ பட்டாணி அல்லது கோரக்கி 
தாதர்‌ என வழங்கி வழிபட்டு வருவது இங்கு ஓப்பு 
தோக்கத்தக்கது. (திருப்புவன,த்தை அடுத்து இந்த பட்‌ 


149. 
டாணி கோரக்கி நாதர்‌ அலயம்‌ ஒன்று உள்ளது.) 
தமிழக இஸ்லாமியருச்கும்‌ இந்த செட்டி மக்களுக்கும்‌ 
இடையில்‌ பன்னிரண்டு, பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு 
களில்‌ ஏற்பட்ட வணிகத்‌ கொடர்பின்‌ அடிப்படையில்‌ 
பிற்க லத்தில்‌ “பட்டாணி: தெய்வ வழக்கும்‌ வழிபஈ 
இம்‌ புகுந்து இருக்கலாம்‌. 





இவர்களை தவிர, அருப்புக்கோட்டை இருச்சுழியல்‌ 
வட்டத்தில்‌ உள்ள சாலியரும்‌ தங்களைச்‌ செட்டிகள்‌ 
என அழைத்துக்‌ கொள்கின்றனர்‌. சேணியர்‌ என்றும்‌ 
சேடர்கள்‌ என்னும்‌ இவர்கள தொழிலும்‌ வாணிபம்‌ 
இல்லை. மாறாக: நெசவுத்‌ தொழில்‌ தான்‌ இவர்களது 
நிகரற்ற வாழ்க்கையாக . உள்ளத. தேவர்களுக்கும்‌ 
ஏற்ற அடைகளை நெய்து தரவல்லவர்கள்‌ என்ற பொ 
நுஸ்ல்‌ இவர்களைத்‌ தேவர்ங்கர்‌ எனவும்‌ வழங்குதல்‌ 
உண்டு. பிறிதொரு பிரிவினர்‌, இலை வாணிடபச்‌ செட்டி 
கள்‌ என்ற பிரிவினர்‌, எள்ளில்‌ இருந்து எண்ணெய்‌ 
வடிக்கும்‌ செக்காலைகளை இயக்குபவர்கள்‌. **செக்காரச்‌ 
செட்டி மக்கள்‌ ** என்பது மகாகவி கம்பனது வாக்கு, 
இன்று விஞ்ஞானம்‌ வளர்ந்து மனித வாழ்க்கைக்கு உக 
வும்‌ பணியில்‌ பொறிகள்‌ ஈடுபடும்‌ நிலைக்கு வந்த பிறகும்‌ 
இவர்கள்‌ மாடுகள்‌ பூட்டிய செக்கடிகளைக்‌ கைவிடுப 
வர்களாக இல்லை. 


௦ 


சாணார்‌ 





தென்னிந்திய பூர்வகுடிகளான இவர்கள்‌; வெவ்வேறு 
பெயர்களில்‌ கேரளத்திலும்‌ கர்நாடகத்திலும்‌ வழங்கப்‌ 
பட்டாலும்‌, இந்த மாவட்டத்தில்‌ சாணார்‌ என்றே 
வழங்கப்பட்டு வருகின்றனர்‌. பதினோரா வது நூற்றாண்‌ 
டிற்கு முன்னர்‌ இந்தச்‌ சொல்‌ தமிழக இலக்கியங்களி 
லும்‌ கல்வெட்டுக்களிலும்‌ காணப்படவில்லை. கள்‌ இறக்‌ 
கும்‌ கதொழிலையுடையவர்களை ஈழவர்‌, பழையர்‌, படு 
வர்‌, துவசார்‌ என்ற பெயர்களில்‌ அழைக்கப்பட்டு வந்த 
னர்‌. அவர்களது குடியிருப்பு ஈழச்சேரி என வழங்கப்‌ 
பட்டது. பின்னார்‌ தமிழ்நாட்டில்‌ வடமொழி பிடிப்பு 
இறுகிய நிலையில்‌ இத்தக மக்களைக்‌ குறிக்கசெளந்திகர்‌ 
என்ற வடசொல்‌ தமிழ்ச்‌ சொல்லாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. அத்துடன்‌ கிராமணி என்ற வடசொல்லும்‌ 
நாடார்‌ என்ற தமிழ்ச்‌ சொல்லும்‌ வழக்கிற்கு வந்தன: 
சாறு என்ற சொல்‌ மூலத்திலிருந்து சாணார்‌ உருப்பெற்‌ 
றதாக ஒரு கலரும்‌, சான்றோர்‌ என்ற சொலின்‌ திரிபு 
என இன்னும்‌ சிலரும்‌, இந்தச்‌ சொல்லுக்கு தொன்மை 
கற்பிப்பது ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தக்கதாக இல்லை. கள்‌ 
இறக்கும்‌ மரத்தில்‌ ஏறுவதற்கு முன்னர்‌ கால்களில்‌ 
அணிந்து கொள்ளும்‌ ₹*நரறின்‌ வளை” விரித்த கையின்‌ 
(சாண்‌) அளவு இருப்பதால்‌, அதனுடைய அடிப்படை 
யில்‌ **சாண்‌ நாறு” என மாற்றம்‌ பெற்று இருப்பதாக 
வேறுசில ஆய்வாளர்சளும்‌ கருத்துத்‌ தெரிவித்துள்ளனார்‌ 
இத்தச்‌ சொல்லின்‌ மூலம்‌ எப்படி இருந்தாலும்‌ அதனால்‌ 
சுட்டப்படுகற பொருள்‌ கள்‌ இறக்கும்‌ தொழிலை உடை 
யவர்‌ -- என்பதுதான்‌. இந்தத்‌ தொழிலில்‌ அபாயமும்‌ 
சிரமமும்‌ இருந்தாலும்‌ இந்தத்‌ தொழிலினை இந்த சமூ 
க.த்தினர்‌ முழுக்கவும்‌ தங்கள்‌ அன்றாட வாழ்க்கைக்கு 


151 





உரியதாக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர்வரை 
நம்பி இருந்தனர்‌. அதன்‌ காரணமாக இவர்கள்‌, இத்து 
சமயவாதிகளால்‌ தீண்டப்படாதவராகப்‌ புறக்கணிக்‌ 
கப்பட்டு நடத்தப்பட்டனர்‌. சமுதாய சமத்துவத்திற்‌ 
காக இத்த சமூகத்தினர்‌ மேற்கொண்ட இளர்ச்சி 
யொன்று இந்த மாவட்ட வரலாற்றில்‌ அல்லாமல்‌ 
இத்த நாட்டு சமூக இயக்கங்களின்‌ முன்னோடியாக என்‌ 
றென்றும்‌ விளங்கும்‌ என்பது திண்ணம்‌. 


அந்த வரலாற்று நிகழ்ச்சி 14. 5. 7897 இல்‌ கமுதி.பில்‌ 
நடைபெற்றது. அன்று சாணார்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்த 
மக்கள்‌ திரண்டு எழுந்தவர்களாக, அங்குள்ள விசுவ 
நாத ஆலயத்திற்குள்‌ நுழைந்து இறைவழிபாட்டை 
நடத்தினர்‌. இறைவனை வழிபடுவதற்கு ஏனைய மக்கட்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்தவர்களைப்‌ போல தங்களுக்கும்‌ சம 
உரிமை உண்டு என்பது சாணார்களது கோரிக்கை. 
இத்தப்புரட்சி நடவடிக்கையால்‌ தங்களது ஆலயத்தின்‌ 
புனிதம்‌ பாதிக்கப்பட்டு விட்டதாக ஆலய நிர்வாகி 
யும்‌ மற்றவர்களும்‌ சேர்ந்து ஆலயத்தை அடைத்து 
விட்டு, மாவட்ட வழக்கு மன்றத்தில்‌ வழக்குத்‌ 
தொடர்ந்தனர்‌. வழக்கின்‌ தீர்ப்பு ஆலய நிர்வாகி 
களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. . ஆகம விதி 
கஞக்குப்‌ புறம்பாக சாணார்களது ஆலயப்‌ பிரவே 
சத்தை அனுமதிக்க இயலாது என்று இந்த மக்கள்‌ 
சென்னை உயர்நீதி மன்றத்தில்‌ முறையீடு தொடுத்‌ 
தனர்‌. எதிரான தீர்ப்புத் தான்‌ அங்கும்‌ இடைத்தது. 
இறுதியாக, இந்தியர்களுக்கு அப்பொழுது மிக 
உயர்ந்த நீது வழங்கும்‌ அமைப்பாக இருந்த இங்கி 
லாந்தில்‌ இருத்த பிரிவுகவுன்சிலுக்கும்‌ மேல்‌ முறையீறு 
செய்தனர்‌. அங்கும்‌ ஏஇர்பரராத தீர்ப்புதான்‌ கிடைத்‌ 


752 





தது. ஆனால்‌ இந்தியா விடுதலையடைத்த பிறகு இந்தச்‌ 
சமூசத்தினரதுகோரிக்கைசட்டரீதியா கநிறைவேறியது . 


சமூதாய சமத்துவம்‌ பெற்ற இத்த மக்களது வாழ்வு 
கடந்த நாற்பது ஆண்டுகளில்‌ முழுக்க முழுக்க மாறி 
விட்டது. கள்வடிக்கும்‌ தொழிலில்‌ ஐந்து ௪.த மக்கள்‌ 
கூட ஈடுபடவில்லை, ஆனல்‌ தானியங்கள்‌, பலசரக்கு, 
தீப்பெட்டி. தயரரித்தல்‌, பெயிண்ட்‌ உற்பத்தி, வெடி. 
மருத்து, செம்பு அலுமினிய பாத்திரங்கள்‌ தயாரிப்பு, 
அச்சுப்பதித் தல்‌ (லி.த்தோ) , அச்சிடுதல்‌ ஆகியதொழில்‌ 
களில்‌ ஈடுபட்டு அவைகளைக்‌ தங்கள்‌ வயப்படுத்திக்‌ 
கொண்டுள்ளனர்‌. இத்தகைய புதிய தொழில்களின்‌ 
பிரதானக்‌ கேநத்ரெமாக சாத்தூர்‌, வெகா9ி, விருது 
தகர்‌ ஆகிய ௨௭ர்கள்‌ .விளங்கி வருகின்றன. 


இவர்களுடைய இந்த துரித வளர்ச்சிக்கு அவர்களி. 
டையே உள்ள ஓறறுமை, பொறுமையோடு உழைக்‌ 
கும்‌ மனப்பான்மைஆ௫யைவை கர ணியங்களாகும்‌.இவை 
களுக்கு மேலாக இந்த சமூக மக்களது நலன்‌ ௧௫௨இ 
ஆங்காங்கு அவர்கள்‌ அமைத்துள்ள மகமை என்ற. 
பொதுநிதியும்‌, இத்த மக்கள்‌ உழைத்திட, உழைப்‌ 
யால்‌ உயர்த்திட ஊக்கமளித்து வருகிறது. 


இவர்களிடையே தக்ஷிண மாற நாடார்‌ என்றும்‌ இத்து 
தாடார்‌ என்றும்‌ இருபெரும்‌ இஜாகள்‌ இருந்து வந்த 
பொழுதிலும்‌, அவர்களது உறவு முறை, தொழில்‌ 
மூன்னேறறம்‌ ஆகியவைகளுக்கு அவை இடையூறாக 
இருந்து வரவில்லை. இவர்களில்‌ ஒரு பகு.இயினரா்‌. கிறித்‌ 
துவ மதத்தை தகழுவியுங்கூட இவர்களுக்கிடையில்‌ 
மணவினை உறவுகள்‌ தொடர்ந்து, வருவது குறிப்பிடத்‌ 
குக்ககுாகும்‌. 


சராஸ்டரர்‌ அல்லது பட்ரிநூல்காரர்‌ 


இந்த மாவட்டத்தில்‌ உள்ள மிகச்‌ சறுபான்மையோரில்‌ 
ஒரு பிரிவினர்‌ செளராஸ்டிரர்‌ இவர்கள்‌ இராமநாத 
புரம்‌, பரமக்குடி, ஆகிய இரு நகரங்களில்‌ மட்டும்‌ 
உள்ளனர்‌. சா. காரணமாக இவர்கள்‌ பட்டு நூல்‌ காரர்‌ 
கள்‌ என்றே அழைக்கப்படுகன்றனர்‌. தமிழகத்தில்‌ பல 
விதமான நெசவாளிகள்‌ இருந்து வந்த பொழுதிலும்‌, 
அவர்களினின்றும்‌ இவர்களைப்‌ பிரித்துக்‌ கட்டு வகுற்‌ 
காகவே இவர்கள்‌ இங்ஙனம்‌ அழைக்கப்பட்டனர்‌. 


இவர்களைப்பற்றிய பழமையான செய்திகளில்‌ ஒன்று 
இவர்கள்‌ வடஇந்தியாவில்‌ மத்ராவில்‌ இருந்து குஜராத்‌ 
தில்‌ குடியேறினரென்றும்‌* பின்ன.ர்‌ பன்னிரண்டு பதின்‌ 
மூன்றாவது நூற்றாண்டுகளில்‌ குஜராத்தில்‌ இஸ்லா 
மமியரது. படையெடுப்புகளின்‌ பொழுது தெற்கு மேற்கு 
கடற்கரைகளிலிருந்து உள்நாட்டில்‌ குடியேறினர்‌ எனத்‌ 
தெரியவருகிறது. பதினாராம்நூற்ருண்டின்‌ துவக்கத்தில்‌ 
விஜயநகரப்‌ பேரா௯ சிறப்புடன்‌ விளங்கிய பெழுது 
இவர்கள்‌ அந்த அரசில்குடியேறி தங்களது கைவண்ண்த்‌ 
தாலும்‌ கற்பனைத்திறத்தாலும்‌ டேரரசரும்‌* பாமர 
ரும்‌ அணியத்தக்க புத்தாடைகளை நெய்து உதவினார்‌ 
அதே அரசு பின்னார்‌ கன்னியா குமரிவரை வியாபித்த 
பொழுது, இந்த மக்களும்‌ தெலுங்கு நாட்டில்‌இருந்து 
தமிழ்நாட்டில்‌ குடியேறினர்‌. குறிப்பாக அவர்சள்‌. 
மதுரையில்‌ நிலைகொண்டனர்‌. ஆடம்பரத்திலும்‌, 
ஆலய விழாக்களிலும்‌ பெரு விருப்புகொண்ட இருமலைக்‌ 
மன்னரது ஆட்சியிலும்‌ அடுத்து ராணி மங்கம்மாள்‌ 
ஆட்சியிலும்‌ அரசியல்‌ ஆதரவு பெற்றுத்‌ திகழ்ந்தனர்‌, 


154 





பின்னர்‌ பரமக்குடி பாளையத்தில்‌ தும்பிச்சி நாயக்கரது 
ஆதரவினாலும்‌ இராமதா தபுரம்‌ சேதுபதி மன்னர்களது 
ஆதரவினாலும்‌ இந்த மாவட்டத்தில்‌ குடியேறினர்‌. 
இந்துமத அனுஸ்டானங்களை, பிராமணர்களைப்‌ போல 
இவர்களும்‌ மேற்கொள்ளலாம்‌ என்று தெளிவாக 
இ.பி. 1705 இல்‌ அரசியல்‌ உரிமை வழங்கிய ராணி 
மங்கம்மாளின்‌ சாசனத்தில்‌ இந்த சமூகத்தினர்‌ “பட்டு 
நூல்காரர்‌* என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 


தாரளடைவில்‌, இவர்கள்‌ தங்களைசெளராஷ்டி ரர்‌ எனவும்‌ 
செளராஷ்டிர பிராமணர்‌ எனவும்‌ அழைத்துக்‌ கொண்‌ 
டனர்‌. தமிழக பிராமணர்களைப்‌ போன்று தங்கள்‌ 
பெயர்களின்‌ விகுதியாக ஐயர்‌, ஐயங்கார்‌, ராவ்‌ 
பாகவதர்‌, சாஸ்திரிகள்‌ என்ற சொற்களை இணைத்துக்‌ 
கொண்டனர்‌. இந்துமத வைணவம்‌. பிரிவை (வ௨உசுலை)ச்‌ 
சார்ந்து ஓழுகிவசலாயினர்‌. ஆண்கள்‌ பிராமணர்களைப்‌ 
போன்றும்‌ பெண்கள்‌ தெஃறுங்கர்‌ போன்றும்‌ தங்கள்‌ 
ஆடை. .அணிகலன்களினால்‌ தோற்றமளிக்கின்றனர்‌. 
இன்னும்‌, இவர்கள்‌ பேசுகின்ற செளராஸ்டிரமொழி 
யில்‌ தெலுங்கு மொழிச்‌ சொற்களின்‌ கலப்பு மிகுஇ 
யாக உள்ளது. 

பரமக்குடி. நகரில்‌, வைகை ஆற்றங்கரையின்‌ இருகரை 
களிலும்‌ நிலைத்து வாழுகின்ற இவர்கள்‌ நெசவுத்தொழி 
லை மேற்கொண்டுள்ளனச்‌. சமூக, டொருளா தார நிலை. 
களில்‌ பின்தங்கியவர்களாக இருந்த ஒம்‌ அரசியல்‌ 
விழிப்புடையவர்களாக இருக்கின்றனர்‌. இது காரண 
மாக பல இயக்கங்களில்‌ பங்கு கொண்டு சிறப்பித்துள்‌ 
ளனர்‌. 

9 


நிகழ்ச்சிக்‌ காலை 


பாண்டிய மன்னர்களது வாரிசு உரிமைப்‌ போரில்‌ 
பராக்கிரம பாண்டிய தேவருக்கு உதவுவதற்காக 
இலங்கையிலிருந்து பெரும்‌ படையொன்று இரா 
மேஸ்வரத்தில்‌ கரையிறங்கியது. (1168) 
பாண்டிய நாட்டில்‌ இஸ்லாமிய பிரச்சாரம்‌ செய்‌ 
வதற்காக மனத்திலிருந்து தொண்டர்களுடன்‌ 
வந்த செய்யது இபுறாகிம்‌ (வலி) அவர்ஈள்‌ பாண்டி. 
யார்களுடன்‌ போரிட்டு ௨.யிர்த்‌ தியாகியானது. 
(1192 
பிரபல வெனீஸ்‌ நகரச்‌ சுற்றுலாப்பயணி மார்க்கோ 
போலோ இராமநாதபுரம்‌ மாவட்ட கடற்கரைப்‌ 
பகுத்க்கு வருகை தந்தது. 1292 
அல வுதீன்‌ கில்ஜியின்‌ படைத்தளபதி மாலிக்கா பூர்‌ 
டில்லி.பிலிருந்து இராமேஸ்வரம்‌ வரை பயணம்‌ 
வந்குது. (1311) 
இலங்கையிலிருந்து மாலிஇவுகளுக்குப்‌ புறப்பட்ட 
உலகப்பயணி இபுனு பதுத்தா கடற்கொதந்தளிப்‌ 
பினால்‌ கிழக்குக்‌ கடற்கரை வந்து சேர்ந்குது. 


(1344 
மறவர்‌ சீமையில்‌ மதமாற்றம்‌ சம்பந்தமாக போர்ச்‌ 
சுக்கல்‌ தாட்டு பாதிரியார்‌ கான்சால்வோ 
பொணான்டிஸின்‌ சுற்றுப்பயணம்‌. (16065) 


இராமதாதபுரத்தில்‌ சாத்தனார்‌ ஆலயம்‌ அமைக்‌ 
கப்பட்டு சேதுபதி மன்னரால்‌ நிலக்கொடை 
வழங்கப்பட்டது. (1628) 


ட்ப 


156 


இருமலை தாயக்கரது தளபதி ராமப்பையனுக்கும்‌ 
ராமநாதபுரம்‌ மன்னர்‌ இரண்டாவது சடைக்கன்‌ 
சேதுபதக்கும்‌ போர்‌ நடைபெற்றது. (1629) 
முதலாவது உலகப்‌ போரில்‌ நேச நாடுகளின்‌ 
உதவிக்காக இராமதாகுபுரம்‌ மன்னர்‌ முத்துசாம 
லிங்க சேதுபதி விமானம்‌ ஒன்றை வாங்‌ ராம்நாட்‌ 
என்று பெயர்‌ சூட்டி வழங்கியது. (1915 

வெள்ளைப்‌ பரங்கியர்க்கு எஇராக தூத்துக்குடிக்கும்‌ 
இலங்கைக்கும்‌ இடையே சுதே9க்‌ கப்பல்‌ சேவை 
ஒன்றைத்‌ துவக்க திரு வ. ௨ . தெம்பரம்‌ முயன்ற 
பொழுது இராமதாதபுரம்‌ வள்ளல்‌ பாண்டித்‌ 
துரைத்‌ தேவர்‌ ஒரு லட்சம்‌ ரூபாய்க்கு ஆஇகமரன 
தொகையை மூலதனமாக வழங்கியது. (1975) 


தென்னிந்திய ரயில்வே கம்பெனியினால்‌ தனுஷ்‌ 
கோடிக்கும்‌ தலைமன்னாருக்கு மிடையே கப்பல்‌ 
போக்குவரத்துத்‌ துவக்கம்‌ டி 


உள்ளாட்சி இயக்கத்திற்கு பலத்த ஆதரவு, இராம 
தாதபுரம்‌, முத்துராமலிங்க சேதுபதி மன்னரது 
இயக்க நடவடிக்கைகள்‌. (191 
ஒத்துழையாமை இயக்கம்‌ தீவிரம்‌ பெற்று மது 
விலக்கு, அத்தியத்‌ துணிக்‌ கடைகள்‌ மறியல்‌. 

(1920) 
காந்தியடிகளும்‌ அலிசகோ தரர்களும்‌ கற்றுப்‌ 
யயணம்‌ செய்து மக்களிடம்‌ விழிப்பை ஏற்படுத்தி 
னர்‌. திராவிடக்‌ கழகம்‌, பொதுவுடைமை இயக்கம்‌, 
அரிசன முன்னேற்றம்‌ ஆகியவைகளுக்கான இீவிர 
பிரச்சாரம்‌. 


57 





சாத்தூரில்‌ தேசிய தொண்டர்கள்‌, பஜனைக்‌ குழு 
வாகச்‌ சென்று பணவசூல்‌ செய்தனர்‌. விருதுநகர்‌ 
அஞ்சல்‌ அலுவலகம்‌ வெடிகுண்டால்‌ தாக்கப்‌ 
பட்டது. விருதுநகரில்‌ தென்னிந்திய காங்கிரஸ்‌ 


தலைவர்கள்‌ கலந்து கொண்ட மாதாட௫ு. 
எல்லைப்புற காத்தி அப்துல்‌ கபார்கான்‌ 


கைது 


2சய்யப்‌ பட்டதைக்‌ கண்டித்து மாவட்டம்‌ முழு 


வதும்‌ ஹர்த்தால்‌. 


(1921) 


கனுஷ்கோடி மூதல்‌ முறையாக கடல்‌ அரிப்பினால்‌ 


யா திக்கப்பட்டு அழிவடைந்தது. 


(1௦22) 


பிர பணர்‌ அல்லாதவர்‌ இயக்கத்தில்‌ இராமநாத 
புரம்‌ பன்னர்‌ முத்துராமலிங்க சேதுபதி ஈடுபட்டு 


நடவடிக்கைகள்‌ மேற்கொண்டது. 

இராமநாதபுரம்‌ நகரில்‌ முதன்முறையாக 
தேசியக்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ மாநாடு 
பெற்றது. அருப்புக்கோட்டையில்‌ ஜாதி 


இத்திய . 


நடை 
இந்துக்‌ 


களுக்கும்‌, ரடார்களுக்கும்‌ னக்‌ கலவரம்‌. 
ஞக்கு த ஞக்கு 


சிவகாசியில்‌ முதன்முறையாக நேஷனல்‌ 


(1923 
மேட்ச்‌ 


ஓர்க்ஸ்‌ என்ற $பெயரில்‌ இப்பெட்டித்‌ தொழிற்‌ 


சாலையை அய்யநாடார்‌ துவக்கியது. 
சட்ட மறுப்பு இயக்கத்திற்கான ஆதரவு 


(1925) 
சாஜ 


பாளையம்‌, விருதுநகர்‌, காரைக்குடி, சாத்தூர்‌ 
ஆகிய பகுதிகளில்‌ பல பொதுக்‌ கூட்டங்கள்‌ 


தடைடெற்றன. ழ்‌ 


இராமேஸ்வரத்தில்‌ அரசு உத்திரவை மீறி ஐந்து 


தொண்டர்கள்‌ உப்புக்‌ காய்ச்சியதற்காக, 
செய்யப்டட்டனர்‌. 


கைது 


158 





ராஜபாளையத்தில்‌ கள்ளுக்கடை மறியல்‌. மூன்று 
கடைகளுக்குத்‌ வைப்பு காமராஜர்‌ கைது (1930) 
மானாமதுரை தஇிருச்சி ரயில்‌ பாதை ஏற்பட்டது. 

(1930) 
ழக்கரையில்‌ ஜாதி இந்துக்களுக்கும்‌ இஸ்லாமியர்‌ 
களுக்கும்‌ இடையே கலவரம்‌, கொள்ளை (1930) 
நாடார்‌. சமூகத்தினருக்கும்‌ இல்லாமியருக்கும்‌ 
இடையே அருப்புக்கோட்டையில்‌ கலவரம்‌ (1930) 
ராஜபாளையத்தில்‌ போலீஸ்‌ அணி தாக்கப்பட்டது. 
கைது செய்யப்பட்ட தொண்டர்கள்‌ தப்பிச்‌ 
செல்லுமாறு செய்யப்பட்டது. விருதுநகரில்‌ கடை 
களின்‌ முன்பு மறியல்‌, வெடிகுண்டு வெடிப்பு, 
ராஜபாளையத்தில்‌ அஞ்சல்‌ அலுவலகத்தை தகர்க்க 
முயற்சி, மானாமதுரையில்‌ பொது வாசகசாலையில்‌ 


வெடிகுண்டு வீசப்பட்டது. (7932) 
நீதிக்கட்டு மாநாடு விருதுதகரில்‌ நடைபெற்றது. 
(1935) 


சிவகாசியில்‌ நரடார்‌ பிரஸ்‌ என்ற அச்சகத்‌ துவக்கம்‌ 
இந்தியாவின்‌ அச்சுத்‌ தொழில்‌ வரலாற்மில்‌ பெரிய 


சா தனைக்கு வழிவகுத்தது (1936). 
மாவட்டம்‌ முழுவதும்‌ காங்கிரஸ்‌ கட்சி தலைவர்‌ 
கன்‌ கைது (1940) 


ராஜபாளையத்தில்‌ தேசிய இளைஞர்‌ தணியின்‌ ஆயி 
ரம்‌ தொண்டர்கள்‌ கலந்து கொண்ட அணிவகுப்பு. 
சாயல்குடி, தரவையில்‌ உப்பு காய்ச்சப்பட்டது. 
சிவகங்கை, நாட்டரசன்‌ கோட்டை ரயில்‌ நிலையங்‌ 
களைத்‌ தாக்க முயற்சி, தேவகோட்டை, காரைக்‌ 
குடி, திருவாடானை, பூலாங்குறிச்சி ஆகிய ஊர்‌ 


159 





களில்‌ *துப்பாக்கி பிரயோகம்‌, அரசு அலுவலகங்‌ 
களுக்கு தீவைப்பு 

இராமநாதபுரம்‌ மாவட்டக்‌ கழகம்‌ (015111௦% 
௦8ல்‌) அரசு நடவடிக்கையைக்‌ கண்டித்துத்‌ தீர்‌ 
மானம்‌ இயற்றியது 

விருதுநகர்‌ நகராட்சி கலைக்கப்ப டது (1942 
தேவகோட்டை யில்‌ நிலையத்‌இற்கருகல்‌ திரைப்‌ 
படத்‌ தயாரிப்பு நிலையத்தை, காரைக்குடி ஏவி. 
மெய்யப்பச்செட்டியார்‌ துவக்கியது (1943) 
பெருநாழி.பிலும்‌, முதுகுளத்தார்‌ ஆனையூரிலும்‌ அர 
சியல்‌ வேறுபாடு காரணமாக இத்து முஸ்லீம்‌ 
களுக்கடையே கலவரம்‌ (194 


அபிராமத்திலும்‌ மேலக்‌ கொடும்பலூரிலும்‌ இந்து- 
முஸ்லீம்‌ சமூகத்தினரிடையே பதட்ட நிலை 
ஏற்பட்டது (1947) 
சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளுக்குப்‌ 
பொதுத்தேர்தல்‌ திருப்பத்தாரில்ராஜாசர்‌ 
முத்தையா செட்டியாரையும்‌, ராஜபாளையத்தில்‌ 
குமாரசாமி ராஜாவையும்‌ எதிர்த்து இந்தியக்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ வேட்ப.ரளர்கன்‌ போட்டி 
மிட்டனர்‌ (1952) 
மாவட்டத்தின்‌ பல்வேறு பகுஇகளில்‌ ராமர்‌ திரு 
வுருவப்‌ படங்களை திராவிடக்‌ கழக தொண்டர்கள்‌ 
தயிட்டு கொளுத்தினர்‌ (195 
முதுகுளத்தூர்‌ வட்டத்தில்‌ கீழத்தூவல்‌ கரந்தை 
பரம்பச்சேரி ஆகிய ஊர்களில்‌ மறவர்‌ அரிஜனங்‌ 
கள்‌ மோதல்‌ சம்பந்தமாக போலீசார்‌ சுட்டு 14 
பெர்‌ இறந்தனர்‌ 


16௦ 





பரமக்குடியில்‌ அரிஜன தலைவர்‌ ஒருவர்‌ படுகொலை 
(1957) 
இளையாத்தாங்குடியில்‌ காஞ்‌” காமகோடி பீடாது 
பதியின்‌ ஆதரவில்‌ புராதன கலைகள்‌ பற்றிய ஒரு 
மாதாடு. தாய்லாந்து, பிரான்ஸ்‌, அமெரிக்கா 
பிரிட்டன்‌ ஆகிய தாடுகளிலிருத்து பிரதிநிதிகள்‌ 
கலந்து கொண்டனர்‌ (1962) 
இராமேஸ்வரம்‌ தீவும்‌ தனுஷ்கோடியும்‌ புயலினு 
னும்‌, கடல்‌ கொந்தளிப்பினாலும்‌ பாதிக்கப்பட்டன 
தனுஷ்கோடி. முழுமையாக அழிந்துபோயிற்று 
்‌ (1964) 
இலங்கைஅரசின்‌ சொத்தாகஇருந்துவத்தமண்டபம்‌ 
முகாம்‌ முழுமையும்‌ தமிழக அரசு 25 லட்சம்‌ 
ரூபாய்க்கு கிரயம்‌ பெற்றது (1965) 


இலங்கை தலைமன்னாரிலிருத்து இந்தியக்‌ சுரையான 
தனுஷ்கோடிக்கு நீந்திவந்து நீச்சல்‌ வீரர்மிகர்சென்‌ 
சாதனை ஏற்படுத்தினார்‌ (1965) 
இராமதாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்த கச்சத்‌ 
தீவை நல்லெண்ண நடவடிக்கையாக இலங்கை 
அரசுக்கு இந்திய அரசு தானம்‌ கொடுத்தது 
96% 
தனுஷ்கோடி. புயலினால்‌ [அழிவுபட்டதால்‌ இலங்‌ 
கைக்கான கப்பல்‌ போக்குவரத்து ரா மேஸ்வரத்‌இ 
லிருந்து துவக்கம்‌. ்‌ (296௦ 
இராமதநாதபுர.ம்‌ மாவட்டத்திற்குள்‌ தலைநகரை 
அமைக்க வலியுதுத்தி இந்தியக்‌ கம்முனிஸ்ட்கட் 
யினால்‌ ஒரு வாரகால இயக்கம்‌ (1969). 
இலங்கைக்கும்‌ இந்தியாவிற்கும்‌ இராமேஸ்வரம்‌ 


161 





8 


வழியாக மின்‌அலை செய்திக்‌ தொடர்பு துவக்கம்‌ 


(1972. 
மதகுபட்டியில்‌ கள்ளர்களுக்கும்‌ அரிஜனங்களுக்கு 
மிடையே மோதல்கள்‌ (29₹2 


இராமேஸ்வரம்‌ இவை மண்டபத்துடன்‌ இணைப்‌ 
பதற்காக கடல்‌ மேல்‌ சாலையமைக்கும்‌ திட்டத்தை 
இத்தியப்பிரதமர்‌ இந்திராகாந்தி துவக்கி வைத்‌ 
த்து. (1976) 
தேவகோட்டையை ஓட்டிய உஞ்சனையில்‌ ஜாதி 
இந்துக்களுக்கும்‌ அரிஜனங்களுக்கும்‌ இடையே 
கோவில்‌ திருவிழா சம்பந்‌. தமாக மோதல்கள்‌ 

ச (197ஐ 
கிழக்கு இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ பகுதிக்கென 
தமிழகஅரசு பொதுத்துறையில்‌ மருதுபாண்டியர்‌ 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ துவக்கப்பட்டது (1983) 
சென்னையையும்‌ இராமேஸ்வரத்தையும்‌ மிகக்‌ 
குறைந்த நேரமாகிய 14 மணியில்‌ இணைப்பதற்காக 
சேது எக்ஸ்பிரஸ்‌ ரயில்‌ துவக்கம்‌ (1983) 
இராமேஸ்வரம்‌ இவில்‌ வீசிய சூறாவளியினால்‌ பாம்‌ 
பன்‌, துங்கச்மெடம்‌ ரயில்‌ பாகை கடைப்பட்டது 
இலங்கையில்‌ நிகழ்ந்த வன்செயல்களினால்‌ இரஈ 
மேஸ்வாம்‌ தலைமன்னார்‌ கப்பல்‌ போக்குவரத்துத்‌ 
தடைபட்டது 


இராமதா தபுரம்‌ நகரில்‌ இராமநாதபுரம்‌ மாவட்ட 
ஆயிரவைசியர்களின்‌ முதல்‌ மாத.ரடு ல 
இலங்கைத்‌ தமிழினப்‌ படுகொலைக்கு சண்டனம்‌ 
தெரிவிக்க ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌ அரசு 
அளழியர்களும்‌ கருப்புப்‌பட்டை அணிந்து ஊர்வலவ்‌ 
கள்‌ நடத்தினர்‌ 


ட்டர்‌ 


162 





விருதுநகரில்‌ சுப்பிரமணியன்‌ என்ற நெசவாளிக்‌ இ 
குளித்தார்‌ 
இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்ப 
கிழக்கு இராமதாதபுரம்‌ தி.மு.க. மாவட்ட 
மாநாடு தீர்மானம்‌ இயற்றியது 
மத்திய-மாநில அரசுகளின்‌: போக்கினைக்‌ ௪ண்டித்து 
அனைத்துக்கட்சி ஆர்ப்பாட்டம்‌, மைது (1982) 
மதுரை மன்னர்‌ திருமலை நாயக்கருக்கும்‌ இராம 
தாகுபுரம்‌ மன்னர்‌ திருமலை சேதுபதிக்கும்‌ இடையே 
ஏற்பட்‌ டநல்லுறவுகாரணமாக இராம்தாதபுரத்தில்‌ 
தெலுங்கு ஆட்சிமொழியாகப்‌ புகுத்தப்பட்டது 

க (1659) 
மறவர்‌ சீமையில்‌ கிறிஸ்துவ பாதிரிகளது சமயத்‌ 
தொண்டின்‌ துவக்கமும்‌-மதமாற்றமும்‌ சங்கைக்‌ 
குரிய தந்‌ைத அண்டோனியோ-டி-புரோயன்சா 


பணிகள்‌ (16632) 
மறவர்‌ இனத்தவர்‌ கிறிஸ்துவசாக மதம்‌ மாற்றம்‌ 
பெறுவதற்கு பெரும்‌ எதிர்ப்பு (1669) 


மதுசை தாயக்க மன்னருக்குக்‌ கட்டுப்பட்டிரும்த 
இராமநாதபுரம்‌ எமையை தன்னரசு நாடாசு 
கிழவன்‌ சேதுபதி பிரகடனம்‌ செய்தது (1053) 
மதுரை மன்னன்‌ முத்து வீரப்பன்‌ (1111 இராமநாத 
பும்‌ சமையைப்பிடிக்க அனுப்பிய பெரும்படை 
சேதுபுரம்‌ என்ற இடத்தில்‌ மறவர்‌ படையிடம்‌ 
தோல்வி கண்டது (066 
சமய பணிக்கென மறவர்‌ சீமைக்கு வந்தபோர்ச்சுக்‌. 
கசிய பாதிரியார்‌ ஜான்‌-டி-பிரிட்டோ ஓரியூர்‌ 
கோட்டையில்‌ கொல்லப்பட்டது (1693) 
மன்னார்‌ வளைகுடாவில்‌ முத்துச்சிலாபம்‌ (குளித்தல்‌ ) 
தடத்த டச்சக்காரர்கள்‌” இராமதாதபுரம்‌ மன்னார்‌ 


163 





கிழவன்‌ சேதுபதியுடன்‌ ஓர்‌ உடன்படிக்கை செய்து 
கொண்டது (1694 
மதுரை கோட்டையைப்‌ பிடித்து லை மாதங்கள்‌ 
இராமநாதபுரம்‌ மறவர்‌ படைகள்‌ தங்கள்‌ கட்டுப்‌ 
ப: ம்டிற்குள்‌ வைத்திருந்தது (2607) 
குஞ்சை மன்னருக்கும்‌ சேதுபதிக்கும்‌ ஏற்பட்ட 
12 ஆண்டு கால உடன்படிக்கையை மீறியதற்காக 
இழெவன்‌ சேறுபதி தஞ்சை மீது படையெடுத்துச்‌ 
சென்றது (1598) 
ராணி மங்கம்ம ளது மதுரைப்‌ படைகளும்‌ தஞ்சை 
மன்னரது படைகளும்‌ இராமநாதபுரம்‌ சீமையின்‌ 
பகுதியில்‌ நுழைந்தபோது தளபதியை 
டடுதோல்வி கண்டது (1702) 





இராமநாதபுரம்‌ சமை பிரிவினை செய்யப்பட்டு 
சிவகங்கைச்‌ சமையென புதிய பகுதி ஒன்றுஉருவா க்‌ 
கப்‌. ட்டது (17307 
இராமநாதபுரம்‌ சமையின்‌ வடபகுதியை ஆக்ற 
துத்கு தஞ்சை மராட்டியரை இராமதாதபுரம்‌, 
சிவகங்கை சீமைகளின்‌ இணைப்புப்படை துரத்தி 
படித்தது (1732) 
புனித ஜான்‌-டி-பிரிட்டேோ மாய்ந்த ஓரியூர்‌ மண்‌ 
ஸில்‌ தேவாலயம்‌ கட்ட விஜயரகுநாத கட்டத்‌ 
தேவர்‌ சேதுபதி நிலம்வழங்கியது (1734) 
நெல்லைமாவட்டத்திலுள்ளவடுக பாளையக்காரர்கள்‌ 
சேது மன்னருக்குப்‌ பணியுமாறு பிரதானி வெள்ளை 
யன்‌ சேர்வைக்காரன்‌ படை நடத்திச்சென்றது 
(1749) 
பூலித்தேவனது மதுரைக்‌ கோட்டை ஆக்ரமிப்பை 
அகற்ற சிவகங்கை பெரிய உடையார்‌ தேவரும்ுு 


264 





சேதுபதி மன்னரும்‌ 3000 வீரர்களை வெடிமருந்து 
களுடன்‌ கும்மந்தான்கான்‌ சாகிபு தலைமையில்‌ 
அனுப்பியது 0757 
இராமதாதபுரம்‌ மன்னர்‌ செல்லமுத்து விஜயரகு 
நாத சேதுபதியிடம்‌ டச்சுக்காரர்கள்‌ உடன்படிக்‌ 
கை ஒன்றைச்‌ செய்து கொண்டு ழக்கரையில்‌ 
துணி உற்பத்தி நிலையம்‌ ஒன்றையும்‌, பண்டகசாலை 
யும்‌ அமைத்தது (2759) 
கும்மன்தான்‌௧கன்‌ சாகிபிடம்‌ இறுதித்தோல்வி 
யடைந்த பூலித்தேவர்‌ கடலா டியில்‌ தங்கி வாழ்ந்து 
மறைந்தது 76) 
ஆற்காட்டு நவாப்பின்‌ படை இராமதாதபுரம்‌ 
சிவகங்கைக்‌ கோட்டைகளை பிடித்தது _ 
2 
கவகங்கைமன்னர்முத்துவடுகத்தேவார காளையார்‌ 
கோவில்‌ போரில்‌ வீரமரணம்‌ அடைத்தது (1772) 
அற்க:ட்டு நவ ப்பின்‌ ஆட்சியில்‌ இராமதாதபுரம்‌ 
அலிநகர்‌ என்றும்‌ சவகங்கை ஹுசைன்‌ நகர்‌ 
என்றும்‌ பெயா்‌ மாற்றம்‌ பெற்றன்‌ ... (1773) 
மைசூர்‌ மன்னர்‌ ஹைதரலியிடம்‌ ராணுவ உதவி 
பெற்ற மருது சகோதரர்கள்‌ ஆற்காட்டு நவாபி 
டமிருந்து சவகங்கை கோட்டையையும்‌ மாப்‌.பிள்ளை 
தேவர்‌ இராமதா தபுரம்‌ கோட்டையையும்‌ மீட்டது 
(1780) 
திண்ணைப்‌ பள்ளிகளுக்கு மாற்றமாக மறவர்‌ சமை 
யில்‌ முதன்முறையாக! சங்கைக்குரிய சுவாட்ஸ்‌ 
சாமியார்‌ ஆங்கிலப்‌ பள்ளியைத்‌ துவக்கியது 
்‌ (2785) 
மேனாட்டுப்‌ பயணி .. வைஸ்கவுன்ட்‌ வாலன்டினா 
இராமநாதபுரம்‌ அரச ராணி மங்களேஸ்வரி தாச்‌ 
சியாரை பேட்டி கண்டது. (2802 


165 





சிவகங்கை அரசரது சிப்பந்திகள்‌ வாட்களை 
அணிந்து கொள்ள கும்பெனியார்‌ அனுமதித்தது: 

ன (1812) 
மதுரை மீனாட்சி கோவில்‌. அஷ்டபந்தன விழாவை 
சிறப்பாக நடத்த இராமநாதபுரம்‌, சிவகங்கை 


மன்வர்சள்‌ நடவடிக்கை, (1௪13) 
பாம்டன்‌ கால்வாயை மூகன்‌ முறையாக ஆழமான 
கால்வாயாக மாற்றியமைத்தது. (1841) 


இராமேஸ்வரம்‌ தலயாத்திரையாக வந்.த' இருவாங்‌ 
கூர்‌ மன்னரை இராமநாதபுரம்‌ பொதுமக்கள்‌ 


வரவேற்றது. (18920) 
சிவகங்கையில்‌, சவகங்கை மன்னரால்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளி துவக்கப்பட்டது. (1893) 


சிகொகோவில்‌ நடைபெற்ற அனைத்துலக. சமயங்‌ 
களின்‌ மாநாட்டில்‌ கலந்து கொண்டு, கொழும்பு 
வழியாக பாம்பன்‌ வந்து சேர்ந்த சுவாமி விவேகா 
னந்தருக்கு இராமேஸ்வரம்‌, இராமநாதபுரம்‌, பர 
மக்குடி மானாமதுரை ஆஇய ஊர்களில்‌ வரவேற்பு 


வழங்கப்பட்டது. (1897) 
கமுதியில்‌ ஆலயப்பிரவேசம்‌ சம்பந்தமான வழக்கு 
முடிவு (298 


-- இவகாசிப்‌ பகுஇயில்‌ சாணார்‌-மறவர்‌ இனக்கலவரம்‌, 
22 கொலைகள்‌ 103 கொள்ளை சம்பந்தமாக 552 


பேருக்குத்‌ தண்டனை, ஏழு பேருக்குத்தூரக்கு. 
(1229). 
பள்ளிவ: ௪ல்‌ வழியாக சுவாமி பூறப்பாடு சம்பந்த 
மக இஃையான்குடியில்‌ இந்துக்கள்‌ இஸ்லாமியர்‌ 
இனக்கலவரம்‌ (1900) 
பரிதிமாற்‌ கலைஞன்‌ எனப்‌ பாராட்டப்பட்ட பேரறி 
ஞர்‌ சூரியநாராயண சாஸ்திரியின்‌ கலாவதி நாட 


166 





கம்‌ இராமநாதபுரத்தில்‌ பாஸ்கர சேதுபதி மன்னர்‌ 
அவையில்‌ நடிக்கப்‌ பெற்று, அரங்கேற்றப்பட்டது. 


(10% 
&  கிவகாசியில்‌ நாடார்களுக்கும்‌, மறவர்களுக்கும்‌ 
இடையே இனக்கலவரம்‌ (2907 


ஃ  அருப்புக்கோட்டைக்கும்‌ மதுரைக்கு மிடையே 
மூதல்‌ முறையாக பஸ்‌ போக்குவரத்து துவக்கம்‌ 
(190 

& தென்னிந்திய- விலேயே முதன்‌ முறையாக வெடி 
மருந்து, பட்டாசு ஆகியவற்றைக்‌ தயாரிக்கும்‌ 
தொழிற்சாலை ஒன்றை இரு. ௪ண்முகநாடார்‌ என்‌ 


பவார்‌ சிவகாசியில்‌ தொடங்கியது (1908). 
ஃ. இந்து நதரடா ர்களுக்கும்‌ பள்ளர்களுக்கூுமிடையே 
விருதுநகரில்‌ மோதல்‌ 912 


2௦ மதுரையில்‌ உள்ள தமிழ்ச்சங்க.த்தின்‌ ஆண்டுவிழ- 
இரா மதாதபுரம்‌ அரண்மனையில்‌ சேதுபதி மன்ன. 
ரால்‌ கலைவிழ.. வாக நடத்தப்பட்டடது (1913) 

2 படம்பன்‌ இவுச்கும்‌ மண்டபத்துக்கும்‌ இடையே 
இணைப்பு ரயில்‌ போக்குவரத்து துவக்கம்‌ (1914) 

2 மூஸ்லீம்களுக்கும்‌ இந்துக்களுக்குமிடையேயே 


வீரசோழனில்‌ கைகலப்பு. (1915) 
தாராயணன்‌ காத்தன்‌ என்றகருநிலக்குடி நஈடாள்‌ 
வான்‌, ஆலங்குடி, இருப்பக்குடி கண்மாய்களைச்‌ 
செப்பனிட்டது (170. 


இருக்கோ ட்டியூர்‌ ஆலயத்தில்‌ கீழைத்திருநிலைஎனப்‌. 
படும்‌ பகுஇயில்‌ உள்ள பள்ளியறைப்‌ பெருமாள்‌ மூன்‌ 

ண்டாவிளக்‌ ரிக்‌ ஈருள்தானம்‌ 
கசய்தது. கு எரிக்க ஒருபெண்‌ பொரு 1120) 
இருமலை (சிவகங்கை) யில்‌ உள்ள ஆலயத்தில்‌ ஐநூற்‌ 
றுவள்‌ திருக்காவனம்‌ என்ற அரங்கு பொதுமக்கள து 
உபயோகத்திற்காக அமைக்கப்பட்டது (0233) 


167 





பெரிச்சிகோவில்‌ (திருப்பத்தூர்‌) பகுதி.பில்‌ சோழர்‌ 
களின்‌ ஆட்சியில்‌ஏற்பட்ட வரிப்பளுவை பாண்டியனது 
அரசியல்‌ தலைவன்‌ காங்கேயன்‌ என்பவன்‌ நிலங்களை 
சரியாக அளந்து மகசூலுக்கு தக்க வரிவிதிப்பை ஏற்‌ 
படுத்தியது (1242) 
இல்லியிலிருந்து புறப்பட்ட வந்த இசுலாமிய படை 
களுக்குப்பயந்தஸ்ரீரங்கத்துபிள்ளலோக ஈத்கார்யாவின்‌ 
தலைமையிலான குழுஒன்று ஸரீரங்கநாகரது பொன்‌ 
மேனியையும்‌ விலையுயர்ந்த பொருள்களையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு இந்த மாவட்டத்தில்‌ திருக்கோட்டியூர்‌, 
காளையார்‌. கோவில்‌ ஆகிய இடங்களில்‌ தஞ்சம்‌ 
புகுந்தனர்‌ (1328) 
"கடற்‌- .கொந்தளிப்பில்‌ அகப்பட்ட உலகப்‌ பயணி 
இபுனு-ப.தூ,தா இந்த மாவட்டத்தின்‌ கிழக்குக்‌ கடற்‌ 
கரையில்‌ கரை இறங்கி, மூன்று மாதங்கள்‌ பத்து 
(பெரியபட்டினத்தில்‌)னில்‌ தங்கி இருந்து மாலத்தீவு 
களுக்குப்‌ பயணமானது. (2324) 
மதுரை சுல்தான்கள்‌ வன்னியன்‌ சூரைக்கு௨ அரையர்‌ 
களை அழித்து மாத்தூர்‌, விரையாச்சிலை, திருக்கோட்டி 
யூர்‌ பகுதி மக்களுக்கு ப௱ரடிகாவல்‌ உரிமை 
வழங்கியது (1359) 
தேவகோட்டைப்பகுத மக்களுக்கு அறத்‌ தரங்கர்ளகள்‌ 
களது பயத்தை நீக்கிய மதுரை சுல்கான்களது 
ஆட்சிக்கு அந்‌ தபகுதிமக்கள்‌ இணக்கம்‌ அளித்து கல்லில்‌ 
பிரமாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தது (1369) 
மதுரை சுல்தான்‌ ஆட்சியின்மீது காக்குகுலை நிகழ்த்திய 
விசயநகர இளவல்‌ குமார கம்பணன்‌ திருப்புல்லாணி 
கோவிலில்‌ இலதியந்தங்களை ஏற்படுத்தியது (1374) 
பிராமணர்களின்‌ பேரவையொன்று, மணப்பெண்‌ 
ணிற்கு :நகைக்காக மணமகன்‌ வழங்க வேண்டிய 


168 
வண்ட ட பபப பட பப்பட்‌ ப்ட்ப்டட் 
குங்கம்‌ அல்லது வெள்ளியின்‌ எடை எட்டுக்‌ கழஞ்சு 
என்றும்‌ இந்த முடிவை மீறுபவர்கள்‌ சாதிறீக்கம்‌ 
செய்யப்படுவர்‌ என இர்மானித்தது. (23௪2) 
காளமேகவரி௨ம்‌ இருக்கோயிலின்‌ மேலைக்‌ கோபு 
ரத்தை அமைத்து அங்கு திருப்பணியை முதலில்‌ 
துவக்கியவர்‌ இரஈமநாதபுரம்‌ மன்னர்‌ உடையான்‌ 
சேதுபதி. (1220) 
திரு உத்து) கோசைமங்கை திருக்கோயிலுச்சூ பாண்டி 
யன்‌ மாறவர்மன்‌ வீரபாண்டியன்‌ நிலக்கொடை 
வழங்கியது. (12433) 
விஜயநகரப்‌ பேரரசராகின சாளுவ நர சிம்மதேவரா்‌ 
இராமேஸ்வரம்‌ இருக்கோயிலுக்கு யாத்திரையாக 
வந்தது. ட்‌ (1483) 
விஜயநகரப்‌ பேரரசுக்கு கட்டுப்பட்டு பரமக்குடி பாளை 
யத்தின்‌ கர்த்தா தும்பிச்ச நாயக்கர்‌, காளையன்‌ நாட்டு 
வெள்ளைப்பள்ளம்‌ என்ற ஊரை இருப்பத்துர்‌ கோவி 
வக்கு தாலமைக வழங்கியது (1504) 
திருப்புல்லாணி திருக்கோவிலில்‌ வீரை அரசுகவியானது 
அரிச்சத்திரபுமாணம்‌ அரங்கேற்றம்‌ பெற்றது (1524) 
மாவலி வானாதிராடன்‌ என்ற குறுநில மன்னன்‌ தேவி 
யட்டினம்‌ கடலடைத்த . பெருமாள்‌ ஆலயத்தை 
அமைத்து திலக்கொடை வழங்கியது (1533) 
வேதாளை கிராமத்தில்‌ கோட்டை ஒன்றை கட்டிக்‌ 
கொண்டு, இர: மேஸ்வரம்‌ செல்லும்‌ பயணிகளிடம்‌ 
தலைவகி வசூலித்து சரமப்படுத்திக்‌ கொண்டிருந்த 
போர்ச்சுக்சியரை, இராமநாதபுரம்‌ சேதுபதியின்‌ 
படைகஞம்‌, உள்ளூர்‌ இசுலாமியர்களும்‌ துரத்தி 
யடித்தது. (1549) 
கொச்சியிலிருந்து வந்‌.த பெரும்‌ போர்ச்சுசிய கடற்‌ 





பாஸ்கர சேதுபதி 





ர்‌ கோயில்‌ 


காளையா 


சின்ன மருது -- பரிய மருது, 


$9ா 98 மஜரப53 ஈரமா 218 








இடைக்காட்டூர்‌ தேவாலயம்‌ 








சிவகங்கை அரண்மனை 


169 





படையும்‌, இஸ்லாமீயத்‌ தளபதி இராப்‌ அலியின்‌ 
கடற்படையும்‌ கீழ்க்கரை அருகில்‌ பயங்கர போரில்‌ 
ஈடுபட்டது. (1553) 
ழக்கரைப்‌ பகுதியில்‌ முத்துக்குளிப்பவர்கள்‌ 100 
முத்துக்கு அரைப்‌ பணம-க அங்குள்ள பிள்ளையார்‌ 
கோவிலுக்கு வழங்க திருமலை சேதுபதி மன்னார்‌ 
ஆணையிட்டது. 0) 
மைசூர்‌ மன்னர்‌ ஐதர்‌அலியின்‌ ராணுவ உதவியுடன்‌ 
மருது சகே : தரர்கள்‌ சிவகங்கை யை தவாப்‌ படையின 
ரிடமிருந்துமீட்டு ரரணிவேலு நாச்சியாரை அரசியாக 
அறிவித்தது (1780) 
கிறிஸ்தவ மதப்பிரசாரப்‌ பணிக்கு புனித மார்ட்டின்‌ 
பாதிரியார்‌ மறவர்‌ சீமையில்‌ கற்றுப்‌ பயணம்‌ 

2 ன்‌ (17015 
ப்வ்னாத்புமம்‌ மையின்‌ மிது படையெடுத்து வந்த 
ராணிமங்கம.. ளது பெரும்படையையும்‌ அதன்‌ குளபதி 
,தரசப்பையாவையும்‌ இராமநாதபுரம்‌ கோட்டை 
அருகே கிழவன்‌ சேதுபதி அழித்தக்‌ கொன்றது. 

(1702) 
மறவர்‌ சுமையில்‌ வெள்ளமும்‌, புயலும்‌ ஏற்பட்டு 
வைகை, குண்டாறு, மணிமுத்தாறு ஆகிய ஆறுகளில்‌ 
பெருவெள்ளம்‌, தொடர்ந்து வறட்சி, பஞ்சம்‌. 

ஸல (1708) 
இராமநாதபுரம்‌ சீமையின்‌ இணையற்ற .பேரரச.:௧ 
விளங்கிய இழவன்‌ சேதுபதியின்‌ மரணமும்‌ அவரது. 
மனைவிகள்‌, காமக்கிழத்திகள்‌, நெருங்கின உறவினர்‌ 
கள்‌ (மொத்தம்‌ 47 பேர்‌) இக்குளித்தது. (1௦) 
பொன்னளிக்‌ கோட்டையில்‌ கத்தோலிக்க ஆலயத்தை 
யுனித மார்ட்டின்‌ பாதிரியார்‌ நிர்மாணித்தது சேது 
யதி அனுமதியுடன்‌. (171டி 


170. 


மறவர்‌ சபையில்‌ இறித்துவ மதப்‌ டணிக்காக கொலை 
தண்டனை வழங்கப்பட்டு ஓரியூரில்‌ இ.பி. 1693 இல்‌ 
'இயாகியான புனித ஜான்‌ பிரிட்டோவின்‌ இயாக.த்தை 
கீழக்கரையில்‌ கூடிய பாதிரிமார்கள்‌ ம7த-டு போப்டர 
சருக்கு விவரமான அறிக்சையை தயரரித்து 
அனுப்பியது (1727) 
நவாப்‌ சந்தா சாகிப்பின்‌ சகோதரர்கள்‌ பு.த்‌.தரசரா௫பும்‌ 
சதக்சாகிபும்‌ தெற்கு வட்டகை பாளையக்காரர்களின்‌ 
கூட்டு அணியை சாத்தூரில்‌ முறியடித்தது: (1740) 
சழக்கரையில்‌ செல்ல,த்தேவர்‌ சேதுபதியின்‌ அனுமத 
யின்‌ பேரில்‌ டச்சுக்காரர்கள்‌ தொழி... மையமும்‌ 
பண்டக சாலையும்‌ அமைத்தது. (175. 
கும்பெரியாரின்‌. தளபதி பிளிண்ட்‌ கெகொல்லம்‌ 
கொண்டான்‌ ட்ட வ்லவ்வ்‌ தேதிதுகைகயிட்டு கைப்‌ 


பற்றியது. ௫ லப (066) 
சேத்தூர்‌ கோட்டையை கும்பெனித்‌ தளபதி காம்ப்‌ 
பெல்‌ கைப்பற்றியது. (17607) 
மன்னார்‌. வளைகுடாவில்‌ கண்காணிப்பு, முத்துக்‌ 
குளித்தல்‌ சம்பந்தமாக இராமநாதபுரம்‌ சேதுபதி 
மன்னருடன்‌ டச்சுக்காரர்கள்‌ உடன்படிக்கை ஏற்‌ 
படுத்திக்‌ கொண்டது. ரஞ்‌) 
தஞ்சை மன்னன்‌ துல்ஜாஜியின்‌ இராமநாதபுரம்‌ படை 
யெடுப்பும்‌ பின்வாங்குதலும்‌ ட ௮017 சமது 


ஆற்காட்டு நவாப்பின்‌ படையும்‌ இழக்கு இந்திய 
. கும்பெனிபடையும்‌ இணைந்து இராமதா தபுரம்‌ கோட்‌ 
டையை முற்றுகையிட்டு கைப்பற்றியது. 'சேதுபதி 
அரசரையும்‌ அவரது - தாயரர்‌ தமக்கையாரையும்‌ 
கைதுசெய்து திருச்சிக்‌ கோட்டையில்‌ அடைத்தது. 
(1772) 


771 





பின்னர்‌ சிவகங்கைச்‌ சமையை நவாப்‌ கைப்பற்றியது 
காளையர்‌ கோவிலில்‌ தடைபெற்ற போரில்‌ 
சிவகங்கைமன்னர்முத்துவடுகத.॥த பெரிய உடையாத்‌ 
தேவர்‌ வீரமரணம்‌. சவகங்கை ராணி, பிரதானி 
காண்டவராயபிள்ளையுடன்‌ மைசூர்‌ மன்னர்‌ ஐதர்‌ 
அலியிடம்‌ புசலிடம்‌ (1772) 


மறவர்‌ சீமையில்‌ குழப்பம்‌ நவாப்‌ ஆட்சிக்கு எதிராக 
மாப்பிள்ளைத்தேவார்‌ தலைமையில்‌ புரட்சிக்காரர்கள்‌. 
இசாமதாதபுரம்‌ சீமையில்‌ இவிரநடவடிக்கை (1780 
மைசூர்‌ மன்னர்‌ ஐ.தர்‌அலியின்‌ சாணுவ உதவியுடன்‌ 
மருது பாண்டியர்கள்‌ சிவகங்கை சிமையையும்‌ 
இராமதாதபுரம்‌ கோட்டையை மா ப்பிள்ளைத்‌ தேவரும்‌ 
கைப்பற்றி ஆற்காட்டு நவாப்‌ ஆட்சியை அகற்றியது. 
5 ்‌ (0780 
அ.ள்நாட்டு குழப்பத்தை அடக்கி நிர்வாகத்ைை- இறக்‌ 
“பட அமைப்பதற்கு ஏதுவாக திருச்சிக்‌ கோட்டை 
பில்‌ சிறைவைக்கப்பட்ட சேதுபதியை விடுதலைசெய்து 
இராமநாதபுரம்‌ மைக்கு அரசராக தவா.ப்‌அறிவித்‌தது 
(7£டி 

திருச்சிக்‌ கோட்டையில்‌ இறை வைக்கப்பட்டிருந்த 
முத்துராமலிங்க சேதுபதி மன்னரை 'விடுவித்து 
இராமநாதபுரம்‌ சமை மன்னராக ஆற்காட்டு தவாப்‌ 
அறிவித்தது. (17௪0) 


வடக்குப்‌ பகுதியில்‌ புகுந்து குஞ்சை மராத்தியப்‌ படை 
யை கிழவன்‌ சேதுபதி படுதோல்வி அடையச்செய்தது. 
த (1709) 
இராமதாகபுாம்‌ சமையை அற்காட்டு நவாப்‌ இழக்கு 

இந்தியக்‌ கம்பெனியரருக்கு விட்டுத்‌ கொடுத்தது 
(17927 


172 





புரட்சிக்‌ காரர்களுடன்‌ சேர்ந்து இர-மநாதபுரம்‌. 
சீமையைச்‌ சோந்து சர்க்கார்‌ இராமங்களை கட்ட 
பொம்மன்‌ கைப்டற்றியது.. (1797) 


இராமநாதபுரம்‌ இராமலிங்கவில- ௪ம்‌ அரண்மனையில்‌. 
கலைக்டர்‌ ஜரக்ஸன்‌ கட்டபொம்மன்‌ சந்திப்பு இராம 
நாதபுரம்‌ கோட்டையில்‌. இருந்த. அவர்‌ தப்பித்துச்‌ 
சென்றது (1798) 
பொம்மன்‌ இராமநாதபுரம்‌. இரஈமலிங்க விலாசத்தில்‌. 
கலக்டர்‌ சாக்ஸனைச்சத்தித்தது பிறகு அங்கிருந்து தப்பி 
புரட்சக்காம பாளையக்க ரராக மாறியது. (1798) 
மூத்துசாமலிங்க விஜயரகுநாத சேதுபதி திருச்சிக்‌. 
வோட்டையில்‌ சிறைவைக்கப்பட்டு. இருப்பதற்கு, 
அதிருப்இ தெரிவிக்கும்‌ வகையில்‌ இராமதா தபுரம்‌ 
மையில்‌ பல பகுதியில்‌ ஆயுதம்‌ தாங்கிய. புரட்சிக்‌ 
காரர்களது நடவடிக்கைகள்‌ . 799) 


ஆற்காடு நவாப்‌ நிர்வாகத்தில்‌ வெறுப்பும்‌, ஆத்‌ 
தரமும்‌ அடைந்த மறவர்‌ சமை மக்கள்‌ புரட்சியைத்‌. 
துவக்கி மைலப்பன்‌ என்ற சவரிப்பிள்ளை .தலைமை. 
யில்‌ முதுகுளத்தூர்‌, ஆபிராமம்‌ கச்சேரிகளைத்‌ தாக்கி 
ஆயுதங்களைப்‌ பறித்து சர்க்கார்‌ களஞ்சியங்களை 
கொள்ளையிட்டது. (1799). 
மறவர்‌ சமையின்‌ புரட்சியை தூண்டியவர்‌ என்று குற்‌ 
றம்‌ சாட்டி தருச்ரொப்பள்ளி சிறையிலிருந்து சென்னை 
செயின்ட்‌ சார்ஜ்‌ கோட்டை. இறைக்கூ மூத்துரஈமலிங்க 
சேதுபதி மன்னரை மாற்றம்‌ செய்தது. (18005 


ஆங்கிலேயருக்கும்‌ ஆற்காட்டு நவாப்பிற்கும்‌ எதிரான 
புரட்சி மறவர்‌ எமை முழுவதும்‌ அவகங்கைப்‌... குதியில்‌ 
- மருது சகோதரர்கள்‌ தலைமையிலும்‌ இராமநாதபுரம்‌ 


173 





வகுஇயில்‌ முத்துக்கருப்பத்தேதவர்‌ தலைமையிலும்‌ தீவிர 
மாகப்‌ பாவியது, தோல்வியுற்றது, புரட்‌இக்காரார்கள்‌ 
அனைவரும்‌ தூக்குமேடை ஏறியது. (1801) 
வரலாற்றில்‌ முதன்முறையாக  **ஜில்லா கோர்ட்‌, 
இராமதா தபுர.த்தில்‌ கும்பெனியரால்‌ நிறுவப்பட்டது. 
(1௪02) 


பதவி நீக்கப்பட்ட விஜயரகுநாத முத்துராமலிங்க 
சேதுபஇ சென்னை செயின்ட்‌ ஜார்ஜ்‌ கோட்டையில்‌ 
பதினைந்து ஆண்டுகால ,சிறைவாசத்திற்குப்‌ பிறகு 
மரணம்‌ (1809) 


அந்திய எதிர்ப்பு நடவடிக்கையால்‌ பதவி நீக்கப்பட்ட 
இராமதா தபுரம்‌ மன்னர்‌ முத்துராமலிங்க சேதுபதி 
15 ஆண்டுகால சிறைவாசத்தில்‌ சென்னைக்‌ கோட்டை 
யில்‌ இறந்தது. (1209) 


பழந்தமிழ்‌ ஏடுகளைத்‌ தேடி வந்த இலக்கியக்‌ செல்‌ 
வரும்‌ சென்னை மாவட்ட கலைக்டருமான ஈ. நு. 
எல்லிஸ்‌ சுற்றுப்‌ பயணம்‌ வந்தபொழுது இராமநாத 
புரத்தில்‌ அகால மரணமடைந்தது. 


(7819) 
இந்த மாவட்டத்தில்‌ வழக்கறிஞர்கள்‌ சங்கம்‌ சிவகங்‌ 
கையில்‌ ஏற்படுத்‌ த.ப்பட்டது.. (1௪95) 


'இராமதாதபுசம்‌ சமஸ்தான மகாவித்வான்‌ ர£. ராகவ 
ஐயங்காருக்கு, பஸ்க்கர சேதுபதி மன்னர்‌ முத்துச்‌ 
சிவிகை பரிசாக வழங்கியதுடன்‌ அந்தச்‌ சிவிகையில்‌ 
புலவரை அமரவைக்து தாமே சுமந்து, தமிழ்ப்‌ புலவர்‌ 
களையும்‌, தமிழையும்‌, தமது மூன்னோர்‌ போல தாமும்‌ 
காத்து வருதல்‌ கடமை என குறிப்பிட்டு மதுரையில்‌ 
உள்ள பதிவு அலுவலகத்தில்‌ பத்திரம்‌ மூலம்‌ பதிவு 
செய்து கொடுத்தது. (1901) 


174 





. மதுரை தமிழ்ச்‌ சங்க நிறுவுனர்‌ பாண்டித்துரைத்‌ 
தேவர்‌ அவர்கள்‌ இராமதாதபுரத்இல்‌ மரணம்‌. 
(டு 


அஈந்தியடிகள்‌ முதன்‌ மூறைய க செட்டி ந-ட்டிற்கு. 
வருகை தத்த பொழுது காரைக்குடியில்‌ இந்து ஈதாபி 
மன சங்கத்தார்‌ நல்ல தமிழில்‌ வரவேற்பு இகழ்‌. 
ஒன்றை அடிகளுக்கு வழங்கி வரவேற்றது (1921) 


தொண்டி கடற்கரையில்‌ ரென்னை அரசு முதல்‌ முறை 
யாக முத்துச்‌ இலாபம்‌. குளிக்க ஏற்பாடு வ க 
14) 


இரர்மநா.தபுர.த்தில்‌ சேதுமன்னர்‌ ராஜேஸ்வர முத்து 
ர. மலிங்க சேதுபதி தலைமையில்‌ நாடார்‌ இனத்தவர்‌ 
மாநாடு நடைபெற்றது (1922) 


அசில இந்திய தே௫.பக்‌ காங்கைசன்‌ கலைவரும்‌ சட்ட 
வியல்‌ நிபுணருமான இராமநாதபுரம்‌ சமான்‌ சீனிவாச 
யைங்காரர்‌ சென்னையில்‌ மறைவு (194) 


"இரா ம.நாதபுரம்‌ நகரில்‌ மாவட்‌ தஈ ம்த்தப்பட்டோர்‌ 
மாநாடு சேதுதுபதி மன்னர்‌ தலைமையில்‌ , நடை, 
பெற்றது. (1942) 


மூதன்முறையாக இந்த மரவட்டத்து ல்‌ பட்டப்‌ 
படிப்புப்‌ பெறும்‌ வாய்ப்பை ஏற்படுத்த காரைக்குடியில்‌ 
அழகப்பா கலைக்கல்லூரியும்‌, இவகங்கையில்‌. மன்னர்‌ 
துரைசிங்கம்‌ நினைவுக்‌ கல்லூரியும்‌, விருதுநகரில்‌ இந்து: 
நாடார்‌ செந்திக்‌ குமார நாடார்‌ கல்லூரியும்‌ துவக்கப்‌ 
பட்டன ்‌ 8 (1947 


இந்திய அரசின்‌ : க௨ல்வள ஆராய்ச்சி நிலையம்‌ 
மண்டபம்‌ முகாமில்‌ துவக்கப்‌ "பெற்றது. “(1947 


175 


இ.*. 1801 முகல்‌ இத்த மாவட்டத்தில்‌ அமுலில்‌ 
இருந்த ஜமீன்தாரி. முறை சட்டம்‌ மூலமாக ஒழிக்கப்‌ 
பட்டு உழுபவர்களுக்கு நிலம்‌ சொந்தம்‌ என்று 
ஆட்சிக்கு வந்த காங்கரஸ்‌ அரசு அறிவித்தது (1948) 
சேதுபதி மன்னர்களும்‌ சவகங்கை' அரசர்களும்‌ ஆற்‌ 
காட்டு நவாப்புகளூம்‌, தனியார்களுக்கும்‌ கோயில்‌, _ 
பள்ளிவாசல்‌, தேவாலயம்‌ போன்ற நிறுவனங்களுக்கும்‌ 
வழங்கிய இனாம்‌ நிலங்களை சட்டம்‌ மூலம்‌ அரசு மேற்‌ 
கெ.ண்டு குடிகளுக்கு உரிமைப்பட்டா வழங்கியது கற 
(19:71) 
மதுரைக்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ நிறுவுனரும்‌ தேசிய வாதியும்‌ 
தமிழறிஞரும்‌ வள்ளலுமான பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 
அவர்களது நூற்றாண்டு விழர்‌' முத்தமிழ்க்‌ கலைவிழா 
இராமத:: தபுரம்‌ நகரில்‌ சேதுபதி அரசினர்‌ கலைக்‌ 
கல்லுரி துவக்கப்‌ பெற்றது (1965) 
காரைக்குடியில்‌ இந்திய அரன்‌. மின்னியல்‌ வேதியல்‌. 
ஆராய்ச்சி நிலையம்‌ இந்தியப்பிரதமர்‌ ஜவகர்லா அவா்‌ 
களால்‌ துவக்கப்‌ பெற்றது. (1969) 
இளைய ங்குடி ஜாகிர்‌ உசேன்‌ கலைக்கல்‌.லூரியில்‌ 
கற்பனைக்‌ கருஷலமான -**2மாப்புராண” விமா நடை 
பெற்றது (7970) 
பரமக்குடிபில்‌ மாமேதை லெெனினது நூற்றாண்டு விழா 
ிறப்பாக சீரிய முறையில்‌ கொண்டா டப்பட்டது 
(1970) 
இராமநாதபுரம்‌ சமஸ்தானம்‌ மகரவி*த் வான்‌ 
ர. ராகவ ஐயங்கார்‌ அவர்களது நூற்றாண்டு விழஈ 
இராமநாதபுரத்தில்‌ இரண்டு நாள்‌ இலக்கிய விழாவாக 
நடைபெற்றது (1970) 
அருப்புக்‌ கோட்டையில்‌ , இராமநாதபுரம்‌ மாவட்ட 
இசுலாமிய தமிழ்‌ இலக்கிய முதல்‌ மாநாடு சிறப்பாக 
தட்ந்தேறியது (1982) 


176 


சிறந்து பேச்சாளரும்‌, பேராசிரியரும்‌, பொதுநல 
ஊழியருமான எம்‌. ராஜா ஐயர்‌ எம்‌.எல்‌.ஏ. இயற்கை 
எய்தியது (2974) 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ முதன்முறையாக 
மேனாட்டுக்‌ கல்வி முறைக்கெனத்‌ துவக்கப்‌ பெற்ற 
கவாட்ள்‌ உயர்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா கண்டது 

(19753) 


இராஜபா யத்தில்‌ பல ஆலைகளும்‌ அறநிலையங்களும்‌ 
அமைவதற்கு காரணமாக இருந்த தொழில்‌ அதிபர்‌ 
பி.ஏ.ஸி. இராமசாமி ராஜா: அவர்களது நூற்ருண்டு 
விழா பத்து நாள்‌ விழாவாகக்‌ கொண்டா பல்பின்‌ 

(1979) 


இராமநாதபுரம்‌ பங்குனி உத்திரம்‌ இருவிழ வில்‌ ஏற்‌ 
பட்ட எறுநிகழ்ச்ச தொடர்பாக சாதி இந்துக்களுக்கும்‌. 
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும்‌ இடையில்‌ டழியுணர்வும்‌. 
குரோ தமூம்‌ ஏற்பட்டு, அவர்களது மோதலைத்‌ தடுக்க 
போலீசார்‌ கட்டு இருவர்‌ மரணம்‌. இநத இனக்‌ 
கலவரம்‌. ஏழுபேர்‌ உயிரைக்‌ குடித்தது (1981) 


அத்தியுத்து, புதுவலசை, கூரியூர்‌, வீரவனுரர்‌ ஆகிய 
கிராமங்களைச்‌ சேர்ந்த பெருவாறியான தாழ்த்தப்‌ 
பட்ட மக்கள்‌ வலிந்து இசுலாம்‌ மதத்தை ஏற்றுக்‌ 
கொண்டது, இந்தியப்‌ பாராஞமன்றத்தில்‌ பலவித. 
சர்ச்சைக்கு” உரிய பொருளாக அமைத்தது, (0௪2) 


௦ 


பத்தொன்பதாம்‌ நூற்காண்டு வையை 





இந்த மாவட்டத்தின்‌ இழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள 
மானாமதுரை, சிவகங்கை, பரமக்குடி, இளையான்குடி. 
இராமநாதபுரம்‌, ஆகிய வட்டங்களில்‌ நஞ்சைப்‌ 
பயிர்களின்‌ வளைச்சலுக்கு. ஆதாரமாக இருந்து 
வருவது வையை ஆறு. இதனுடைய கிளையான 
கிருதுமால்‌ தத, அருப்புக்கோட்டை. முதுகுளத்தூர்‌ 
வட்டங்களில்‌ சில பகுதிகளது செழுமைக்கும்‌ காரண 
ள்ளது. இந்த பகுதியின்‌ மொத்த தஞ்சை 
பப்பில்‌ நாலில்‌ ஒரு பகுதி வையையின்‌ 

விலைவதாகும்‌ எனக கணக்கிடப்‌ 












பட்டுள்ள து. 


பழனி மலைத்‌ தொடரில்‌ பிறந்து ஆண்டிபட்டி, 
வருஷதாடு காடுகளில்‌ தவழ்ந்து இரிந்து மதுரையை 


வலம்‌ வந்து இந்த மாவட்டத்தில்‌ சலைமான்‌ அருகில்‌ 
நுழைகின்றது. சங்க இலக்கியங்களின்‌ சிலப்பதி 
காரம்‌, கல்லாடம்‌ போன்ற காப்பியங்கள்‌ வையை 
யின்‌ வளத்தையும்‌, அதனால்‌ மக்கள்‌ பெறுகின்‌ ற 
தலத்தையும்‌  வாழ்த்துகின்றன. ஆனால்‌ இத்த 
மாவட்டத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ வையை, வான்‌ 
பொய்ப்பினும்‌ தான்‌ பொய்யாத வளம்‌ கொழிக்கும்‌ 
நீர்நிலை அல்ல. தன்‌ நீர்வளம்‌ ஆண்டு தோழ. 
தீண்டும்‌ சுருங்கியும்‌ பெருகியும்‌ அருகியும்‌ பய 
னூட்டும்‌ தன்மையுடையதாக இருந்து வருகிறது. 
இதனை விளக்குகின்ற வரலாற்றுச்‌ சுவடிகளின்‌ சில 
பகுஇிகள்‌ கொடுச்சகப்பட்‌டுள்ளன. 





7௪20-27 சிறிய அளவில்‌ வெள்ளம்‌ 

1822-24 வையையின்‌ சுருங்கிய வெள்ளம்‌ 
இந்த மாவட்டத்தை எட்டவில்லை 

7824-25 பெரும்‌ வெள்ளம்‌ 

7௪25-26 வெள்ளப்‌ பற்றாக்‌ குறை 

3829-20 வையை வறண்டு விட்டது. 

2834-35 மானாமதுரை வரை வெள்ளம்‌ வந்‌ 
ன்னு “வில த்‌ ௬ ன்‌ 


78 





7828-29 


3889-40 
7840-41 
1841-42 


7843-44 


7844-45 
1845-46 
7846-47 
3848-49 


7850-51 
7951-52 
3852-53 
7862-63 
1867-68 
1868-69 
1869-70 
1877-78 


1878-81 
1981-82 


1882-82 


1883-84 


1884-85 


வெள்ளம்‌ பரமக்குடிப்‌ பகுதியை 
மட்டும்‌ தொட்டது. 

மானாமதுரை வரை வெள்ளம்‌ 
வையை வறண்டு விட்டது 
வையையில்‌ பெரும்‌ பிரவாகம்‌ 
அனைத்துக்‌ கண்மாய்களும்‌ நிரம்பி 
வழிந்தன 

மிகப்‌ பெரும்‌ வெள்ளம்‌, கண்மாய்‌ 
கள்‌ நிறைந்து உடைந்தன 
தொடர்ந்து பெரும்‌ வெள்ளம்‌ 
பெரும்‌ வெள்ளம்‌ 

வையை வறண்டது 

விவசாயத்திற்கு போதுமான 
வெள்ளம்‌ 

பெரும்‌ வெள்ளப்பெருக்கு 

வறட்சி 

வெள்ளப்பெருக்கு ன 
வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு 
பெரும்வெள்ளம்‌. 

போதுமான அளவுப்‌ பெருக்கு 
முதல்‌ 75-76 வரை பெரும்‌ வெள்ளம்‌ 
பெரும்‌. வெள்ளப்பெருக்கு அனைத்து 
கண்மாய்களும்‌ நிறைந்து அழிந்தன 
போதுமான வெள்ளப்‌ பெருக்கு. 
இராமநாதபுரம்‌ பகுதிக்கு வெள்ளம்‌ 
வந்து சேரவில்லை. 

வறட்சி. பின்னர்‌ திடீர்‌ வெள்ளம்‌. 
கண்மாய்கள்‌ உடைந்தன. 

மீண்டும்‌ பெரும்வெள்ளம்‌. கண்மாய்‌ 
களுக்குச்‌ சேதம்‌. 

வரலாறு காணாத வெள்ளம்‌. எட்டு 
மணி நேர : காலத்தில்‌ . அனைத்துக்‌ 
கண்மாய்களும்‌ வையை வெள்ளத்‌ 


279 


தால்‌ நிரம்பின. சி௨ கண்மாய்களும்‌ 
உடைந்து அழிந்தன. 
38௪5-86 வையையில்‌ போதுமான வெள்ளம்‌ 
வரவில்லை. 
78௪6-௪7 மிகவும்‌ குறைவான வெள்ளம்‌. 
1888-89 பெரும்‌ வெள்ளம்‌. பல சண்மாய்‌ 
களில்‌ உடைப்பு. 
90-97 முதல்‌ 94-95 வரை போதுமான வெள்ளம்‌. 
1595-96 மூதல்‌ 7899-1900 பெரும்‌ வெள்ளப்பெருக்கு 


ஓ 


இழை பணியில்‌ இசைவேளாளர்‌ 





தமிழகத்து திருக்கோயில்களில்‌ தேவரடியார்‌ என 
வழங்கப்பட்ட தொண்டர்கள்‌ தேவார காலம்‌ முகல்‌ 
இருந்து வந்தனர்‌. ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ 
தமிழகத்தில்‌ “பண்ணும்‌ பதம்‌ ஏழும்‌ பல ஓசைத்‌ 
தமிழவையும்‌ முழுதானவனாக “இறைவனை வழுத்தி 
வழிபட்ட காலம்‌ அது. ஆதலால்‌ திருக்கோயில்‌ 
உள்ள ௫௪௨ர்களில்‌ எல்லாம்‌, '*விழவோடு ஒலி மங்கை 
யர்‌ தரும்‌ ஆடக சாலையும்‌, முழவோடு சை நடம்‌ 
முன்‌ செயும்‌”” அரங்குகளும்‌ இருந்தன. வைகறை 
திருப்பள்ளி எழுச்சியில்‌ இருந்து, இரவு இருவனந்தல்‌ 
வரை நடைபெறுகின்ற கோயில்‌ வழிபாடுகள்‌ அனைத்‌ 
திலும்‌ ஆலய விழாக்களிலும்‌, அவர்களுக்கு சிறப்‌ 
பான பங்கு இருந்தது. 
இதற்கென இத்த மாவட்டத்தில்‌, பழமையான திருக்‌ 
காயில்களான இராமேஸ்வரம்‌, அருப்புக்கோட்டை 
திருச்சுழியல்‌, திருப்புல்லாணி, திருவாடானை, 
காளையார்‌ கோவில்‌, பிரான்மலை, நாட்டரசன்‌ 


180 


கோட்டை ஆகிய திரப்பதஇகளில்‌ இவர்கள்‌ தொகுது 
யாக வாழ்ந்து வந்ததை இிற்றிலக்கியங்களும்‌ கல்‌ 
வெட்டுக்களும்‌ சொல்கின்றன. **பதிஇலார்‌, '*தனிச்‌ 
சேரிப்பெண்டு'' ௦ வரடியார்‌'' என .சுல்வெட்டுச்‌ 
களில்‌ இவர்கள்‌ சட்டப்படுகின்‌ ஐ௨னர்‌. 








இரு $தரகோசமங்கையிலும்‌, மருதூர்‌ என்‌ றதயிஞர்‌ 
கேரயில்‌, திருப்புல்லாணி, நாட்டரசன்கோட்டை 
ஆகிய ஊர்களிலும்‌ த மக்கட்பிரிவினர்‌ இர்‌ 
ததை சேதுபதி விறலிவிடு தூது, தயினஷுார்கோவில்‌ 
வழிநடைச்‌ இந்து, ப்புல்லாணி " தொண்டி 
தாடகம்‌, கண்ணுடையம்மன்பள்‌ ஆ ஆகியவைகளில்‌ 
அவர்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. அடியார்களின்‌ 
உள்ளத்தால்‌ உகந்து அன்பினால்‌ சொன்ன தேவாமம்‌, 
,திருவாசகம, . திவ்விய பிரபந்தம்‌ ஆகியவை 
இறைவன்‌ இருமுன்னர்‌ பாடியும்‌ ஆடியும்‌ மக்களை 
ப்க்தி வழியில்‌ பரவசம்‌ கொள்ளச்‌ செய்‌ 5 இவர்களை 
அந்தந்த கோயில்‌ அறங்காவலர்களும்‌, இறையன்பார்‌ 
களும்‌ ஆதரித்து வந்தனர்‌. 
அவர்களில்‌ தங்கள்‌ ஆடலாலும்‌ பாடலாலும்‌ சறத்து 
நின்ற 'ந்த மக்கள்‌ கலைஞர்களை, மன்னர்களும்‌ 
ஏ.த்திப்போற்றி புரந்த வரலாற்று ஏடுகளிலும்‌ 
உள்ளன. காளையார்‌ கோவில்‌ தளி இலாராகிய 
நக்கன்‌ செய்யாளான காளிங்கராய தலைக்கோலி 
யைப்‌ பாராட்டி மாறவர்மன்‌ குலசேகர;பாண்டியன்‌ 
பல லக்கொடை வழங்கியுள்ளதை காசயார்‌ 
“கோவில்‌ கல்வெட்டு ஒன்‌ றில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து. 
ராமநாதபுரம்‌ மன்னர்களில்‌ திருமலை சேதுபதி, 
ருச்சுழியல்‌ கலியாணி என்ற தேவரடியார்‌, திரு 
விழாவொன்றிலை சிறப்பாக வேடங்கட்டி .ஆடியதற்‌ 
காக பாறைக்குளம்‌ என்ற ஒஇராமத்தில்‌ நிலச்‌ 
கொடை வழங்கிய செய்தி செப்பேட்டில்‌ உள்ளது. 
இதனைப்போன்று திருச்சுழியல்‌, நந்த கோபாலம்‌ 
என்பவருக்கு மூன்‌ றடை.ப்பு என்ற கிராமத்திலும்‌. 
மூத்தாள்‌ என்பவருக்கு கலியாண சுந்தரபுரத்திலும்‌ 
நிலக்‌ கொடை வழங்கியுள்ளார்‌. 











மேலும்‌ அதே மன்னர்‌. அருப்புக்கோட்டை வாழ 
வந்தஅம்மன்‌ கோவில்நா தசுரக்கலைஞர்‌,கருப்பனுக்கு 


28ம்‌ 





அருப்புக்கோட்டையிலும்‌, நட்டுவக்‌ கலைஞர்கள்‌ 
சூரிய நாராய க்கும்‌, சின்னக்காளைக்கும்‌ புளிப்‌ 
பட்டி, கஞ்சநாயக்கன் பட்டி ஆகிய கிராமங்களிலும்‌ 
நிலக்கொடை வழங்க சிறப்பித்துள்ளார்‌. 


அவரையடுத்து ஆட்சிக்கு வந்த முத்துக்குமார விஜய 
ரகுநாத சேதுபதி திருவாடானையில்‌ முத்தாள்‌ என்ற 
தேவரடியார்க்கும்‌ முத்து விஜயரங்க சொக்கநாத 
மன்னர்‌ சிறைமீட்டாள்‌. பொன்னி ஆகியோர்க்கு 
பாளையம்‌ பட்டியிலும்‌ நிலங்கள்‌ வழங்கி ஆதரித்‌ 
துள்ளகை அவர்களது செப்பேடுகளில இருத்து 
செரிய வருகின்றது. 


பிற்காலத்தில்‌ ஆடலும்‌, பாடலும்‌ மிக்க ஆடல்‌ 
குட்டியா்‌ குழு “கன்னமேளம்‌ ன்றும்‌ அவர்களில்‌ 
ஆண்பாலரான நாயனக்குழலும்‌ மேளமும்‌, ஒத்தும்‌ 
இணைந்த கலைக்குழு பெரியமேளம்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
பட்டன. தற்பொழுது இவர்கள்‌ அரசுப்பதிவுகளில்‌ 
இசை வேளாளர்‌ என குறிப்பிடப்படுகின்‌ றனர்‌. 
இன்றும்‌ ஆலையங்களில்‌ சுவாமி பள்ளியெழுச்௪, 
புறப்பாடு, திருக்கண்‌ அமருதல்‌, உலா போன்ற 
வழிபாடு முறைகள்‌ அனைத்திற்கும்‌ இவர்கள்‌ இன்றி 
யமையாதவர்களாக இருந்து வருகின்றனர்‌. 

்‌ ௦ 








வேளாளர்‌ 


வெள்ளத்தை ஆள்பவர்‌ என்று காரணத்தினால்‌ 
எழுந்த பெயர்‌ வேளாளர்‌. இந்த மாவட்டத்தில்‌ 
பரவலாக வாழ்ந்து வரும்‌ இந்தச்‌ சமூகத்தினர்‌ 
பெரும்பாலும்‌ "விவசாயிகள்‌ வா்களில்‌ பிரதான 
பிரிவுகள்‌-பாண்டி, வேளாளர்‌, கொடிக்கால்‌ வேளா 
ளா, அரும்பு, குத்து வேளாளர்‌, செம்பி தாட்டு 


182 





வேளாளர்‌, குறும்பு வேளாளர்‌, மலைக்குத்து வேளா 
ளர்‌, என்பன. வைதீக இந்து சமயத்தைப்‌ பின்‌ 
பற்றும்‌ இவர்கள்‌ தங்களைப்‌ *பிள்ளை", “முதலி” 
என்றும்‌ அழைத்துக்‌ கொள்கின்‌ றனர்‌. 
இவர்களில்‌ செம்பி நாட்டுப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 

பரும்பாலும்‌ கணக்கர்களாகப்‌ பணியாற்றி வந்த 
வார்கள்‌. சேது நாட்டு அரசியலில்‌ விர மாற்றங்‌ 
களைப்‌ புகுத்திய விஜயரகுநாத சேதுபதி காத்த 
தேவர்‌ இந்த சமூகத்தினரை, மதுரைச்‌ சீமையில்‌ 
இருந்து வரவழைத்து தமது அரசுப்‌ பணியில்‌ 
அமர்த்திக்‌ கொண்டார்‌. அது முதல்‌ பல ஆண்டுகள்‌ 
பட்டோலை எழுதுவதில்‌ இ ந்து படைத்‌ தலைமை 
நடத்தும்‌ பணிவரை பல லைகளிலும்‌ சேதுநாட்டு 
அரசியலில்‌ இந்த சமூகத்தினர்‌ சிறப்பான சேவை 
செய்துள்ளனர்‌. சேதுபதிகளின்‌ தளவாயாகவும்‌, 
பிரதானியாகவும்‌ பல ஆண்டுகள்‌ பணியாற்றி 
பெரும்‌ புகழ்‌ படைத்தவர்கள்‌, சங்கரநாராயண 
பிள்ளை, தாமோதரம்‌ பிள்ளை, முத்துஇருளப்பபிள்்‌ளை 
ஆகியோராவர்‌. . அடுத்து கிழக்கு இந்திய கும்பெனி 
யார்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வருவாய்த்‌ துறைக்கு வலி 
வுற்ற அங்கமாகத்‌ இகழ்ந்தவர்களும்‌ இந்த சமூகத்‌ 
தினர்கள்‌. கிராமங்களில்‌ பயிரிடப்படும்‌ பயிர்கள்‌ 
அவற்றிலிருந்து எதிர்பார்க்கப்‌ படுகிற மகரூல்‌, 
அதில்‌ வரியாக அரசு பெற வேண்டிய பங்கு அல்லது 
தொகை ஆகியவற்றை நிகுதி செய்து கணக்குகளைப்‌ 
பராமரிக்கும்‌ பணியாளர்களாக இவர்கள்‌ இருந்து 
வந்தனர்‌. 
இத்தகைய பணி சேதுபதி மன்னர்களது ஆட்சியில்‌ 
காரான்‌ அம்பலம்‌, காட்டுஅம்பலம்‌ என்றும்‌ பின்னா்‌ 
கர்ணிகர்‌ அல்லது கர்ணம்‌ எனவும்‌ வழங்கப்பட்டது. 

ந்தப்‌ பணிக்கான ஊதியம்‌ அவர்களுக்குக்‌ களத்து 
மேட்டில்‌ அறுவடையின்‌ பொழுது நெல்லாக வழங்‌ 
கப்பட்டு வந்தது. 

வார்கள்‌ அரசுப்‌ பணியில்‌ மட்டும்‌ அல்லாமல்‌ 
இலக்கிய உலகிலும்மிகச்‌ கிறப்பானதொரு இடத்தை 
எய்தியுள்ளனர்‌. இராமநாதபுரம்‌ சோமசுந்தர 
குருக்கள்‌, முூதுகுளத்தார்‌ சதாவதானம்‌ சரவணம்‌: 


753 





பெருமாள்‌ கவிராயர்‌, திருப்புவனம்‌ கந்தசாமிப்‌ 
புலவர்‌, சிறுகம்பை சர்க்கரைப்‌ புலவர்‌, பரத்தை 
வயல்‌ ழுத்துக்கும்‌.டி.ப்‌ புலவர்‌, வீரை ஆசுகவிராயர்‌ 
ஆகியோர்‌ அவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌ . 


இந்த சமூகத்தில்‌ மிகவும்‌ பிற்பட்டவர்கள்‌ அரும்பு 
குத்தி வேளாளர்‌ என்ற பிரிவினர்‌. இவர்கள்‌ திருவா 
டானை வட்டத்தில்‌ ஏழு ௪வர்களில்‌ உள்ளனர்‌. 


௦ 


இடையம்‌ 


இந்த சமூகத்தினர்‌ இத்த. மாவட்டம்‌ முழுவதும்‌ பர 
வலாக வாழ்ந்து வருகின்றனர்‌. ஆநிரை மேய்த்து 
காத்து ஒழுகும்‌ தொழிலையுடையவர்களான முல்லைத்‌ 
'இக்னக்குரியவர்கள்‌. ஆனால்‌ இந்த மாவட்டத்தில்‌ 
ஆற்று வளமும்‌ மேய்ச்சல்‌ நிலமும்‌ மிகவும்‌ குறைவு. 
ஆதலால்‌, வார்கள்‌ பெரும்பாலும்‌ விவசாயத்தில்‌ 
ஈடுபட்டு உள்ளனர்‌. ஆனால்‌ இராமநாதபுரம்‌, முது 
குளத்தார்‌ வட்டங்களில்‌ உள்ள இந்த மக்களில்‌ சிலா்‌ 
தங்களிடம்‌ உள்ள செம்மறி ஆட்டுக்‌ கடைகளை 
வளர்த்து அபிவிருத்தி செய்யும்‌ குலக்‌ தொழிலில்‌” 
இன்னும்‌ தொடர்ந்து நிலைத்து நீடித்து வருகின்‌ 
றனர்‌. ஸர 

தங்களிடம்‌ உள்ள நூற்றுக்கணக்கான ஆடுகள்‌ 
அடங்கிய கிடைகளுடன்‌ ஆண்டு தோறும்‌ வடக்கு 
நோக்கி புதுக்‌ கோட்டை, தஞ்சை, காரைக்கால்‌ 
வரையிலான கொள்ளிடம்‌, காவேரி, வெட்டாறு, 
வெண்ணாறு, அரசலாறு படுகைகளுக்குச்‌ சென்று 
மேய்ச்ச முடித்துக்‌ கொண்டு திரும்புகின்றனர்‌. 
கார்த்திகை மாதத்தில்‌ பல பகுதிகளில்‌ இருந்து 


784 





தொ களாகப்‌ ப்படுகின்‌ ற ந்த மக்களும்‌ 
க்கக்‌ அதல்‌ உடன வ மாதங்களில்‌ 
சொந்த கவர்களுக்குத்‌ திரும்புகின்றனர்‌. ஆண்டு 
தோறும்‌ நடைபெறுகின்ற இந்த **போக்கு ஆட்டுக்‌ 
இடை” மூலம்‌ ஆடுகள்‌ நன்கு வளர்ந்து பல்குவதற்கு 
ஏற்ற தீனி கிடைப்பதுடன்‌, கடைகளைக்‌ கொண்டு 
செல்பவர்‌, ஆங்கு விளைநிலங்களில்‌ கிடைவு செய்வ 
தற்கு கூலியாக நெல்லும்‌ பெற்று வருகின்றனர்‌. 


சேதுபதிகளது ஆட்சிக்‌ காலத்தில்‌ மன்னர்‌ உளர்வளம்‌ 
காண நேரில்‌ வரும்‌ பொழுதும்‌, புதிதாக கண்மாய்‌ 
களில்‌ மடைகள்‌ அமைத்த பொழுதும்‌, கோயில்‌ 
பெருவிழாக்களின்‌ பொழுதும்‌ கிராமங்களில்‌ உள்ள 
இடையர்‌ தலைவர்‌ கிடாய்களையும்‌, வெண்ணை, நெய்‌, 
தயிர்‌, பால்‌ கியவைகளை வழங்கி வருமாறு 
ருந்து வந்தது. இதற்கென அறுவடை. காலங்களில்‌ 
அவர்களுக்கு தானியம்‌ வழங்கப்பெறும்‌ :*'சுவந்‌ 
திரம்‌” இருந்ததை இராமநாதபுரம்‌ சமஸ்தான 
ஆவணங்களில்‌ இருந்து தெரிய வருகிறது. ந்து 
மதத்தின்‌ வைணவ நெறியைப்‌ பின்பற்றும்‌ மக்கு 
ளாக இடையர்‌ இருந்து வருகின்றனர்‌. இவர்கள்‌ 
ஆயர்பாடி, முக்கந்தர்‌ (முகுந்தர்‌ என்பதன்‌ திரிபு) 
கோனார்‌ என்றும்‌ வழங்கப்பட்டு வருகின்‌ றனர்‌. 


பார்க்கவ 


பயிர்த்‌ தொழிலை ஆதாரமாகக்‌ கொண்டுள்ள 
இன்னொரு சிறுபான்மையினர்‌. பார்க்கவர்‌ குலம்‌ என 
அழைக்கப்படும்‌ .நத்தமர்‌ ஆவர்‌. இவர்களை நத்தம்‌ 
படி என வழங்குவதும்‌ உண்டு. இந்த மாவட்டத்தில்‌ 


152 





வார்கள்‌, திருவாடானை, தேவகோட்டை சிவகங்கை, 
இளையான்குடி, । பரமக்குடி, மானாமதுரை வட்டங்‌ 
களில்‌ ஆங்காங்கு வாழ்ந்து வருகின்‌ றனர்‌. 
இத்த மாவட்டத்தின்‌ ஏனைய சிறுபான்மை இனத்த 
வரைப்‌ போன்று, இந்த மக்களும்‌, இந்த மாவட்டத்‌ 
திற்கு வெளியே இருந்து ங்கு குடிவந்தவர்கள்‌ 
என்பது வெளிப்படை காரணம்‌ இந்தப்பிரிவினர்‌. 
த்த மாவட்டத்தைவிட தர்மபுரி, திருச்சிராப்பள்ளி, 
சலம்‌, கெள்னாற்காடு மாவட்டங்களில்‌ எண்ணிக்‌ 
கையில்‌ அதிகமாக இருந்து வருவதுதான்‌, ஆனால்‌ 
வார்களது குடியேற்றத்தைப்‌ பற்றி அறுதியிட்டுக்‌ 
கூுவல்ல ஆவணம்‌ எதுவும்‌ இல்லை. 
இவர்கள்‌, கங்களை '*வேளிர்‌'' வழியினராகச்‌ சொல்‌ 
க்‌ கொள்வதுடன்‌, சங்ககால வள்ளலான பாரிவே 
ளும்‌, திருக்கோவிலு:ர்‌ மலையமான்‌ திருமுடிக்காரியம்‌ 
தங்கள்‌ மரபினர்‌. எனப்‌ பெருமிதம்‌ கொள்கின்‌ றனர்‌. 
அந்த மாவட்டத்தில்‌ உள்ள பிற சிறுபான்மை 
மக்களைவிட உழைப்பில்‌, இந்த சமூகத்தினார்‌ சிறந்து 
விளங்குகின்றனர்‌. இவர்கள்‌ வாழும்‌ ப்‌ தி எப்பொழு 
தும்‌ விவசாயத்தில்‌ வளர்ந்து பொலிகிறது. எந்த 
மண்ணையும்‌ பொன்னாக்கும்‌ இறமை உடையவர்‌ 
களாக இருப்பதால்தான்‌ என்னவோ, இவர்கள்‌ 
“*உடையார்‌'” என்றே அழைக்கப்பட்டு வருகின்‌ 
றனர்‌. 
பதினேழாம்‌, பதினெட்டாம்‌ ம்ராண்டில்‌ இங்‌ 
சமயப்‌ பணியில்‌ வட்ட புனித ஜான்ட்டிட்பிறிட்‌ நட்‌ 
அனித மார்ட்டின்‌ ஆகிய வெளிநாட்டு சமயத்‌ 
தாண்டர்களது, தியாகம்‌, தொண்டு, பிரச்சாரம்‌ 
ஆகியவைகளிஞல்‌ கவரப்பட்ட இத்த சமூகத்தினரின்‌ 
ஒரு பிரிவினர்‌ கிறிஸ்துவாரகளாக வாழ்ந்து வருகின்‌ 
றனர்‌. மத மாற்றத்தினால்‌ தங்கள பெயர்களை 
இவர்கள்‌ மாற்றிக்‌ கொண்டாலும்‌, பயா்விகுதியில்‌ 
உடையார்‌!” என்ற சொல்‌ மாற்றம்‌ பெருமல்‌ 
ஒட்டிக்‌ கொண்டு உள்ளது. 
அத்நியார்‌ ஆட்சிக்‌ காலமுதல்‌, இவர்கள்‌ ௪ கநிலையில்‌ 
பின்னடைந்தவர்கள்‌ பட்டியலில்‌ இடம்‌ பற்றுள்ள 
இத்த சமூகத்தினர்‌, அரசியலில்‌ -வி. 'ப்புக்கொள்ளாத 


186 


காரணத்தினால்‌ கல்வி, சமுதாயத்‌ தலைமை, தேசிய 
நிலை ஆகிய துறைகளில்‌ உயர்வு பெறவில்லை. 


7982 இல்‌ புதுதில்லியில்‌ நடைபெற்ற ஒன்பதாவது 
வய வகன்க டுப்‌ போட்டியில்‌ 8௦௦ மட்டக்‌ 
ஓட்டப்‌ பந்தயத்தில்‌ வெற்றி பெற்று தங்கப்பதக்கம்‌ 
பெற்த சார்ளஸ்‌ புரோமி, திருவாடானை வட்டத்து 
உடையார்‌ சமூகம்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 


௦2 


பழங்குடி - பழியம்‌ 


ந்த மாவட்டத்தின்‌ மிகப்‌ பழமையான பழங்குடி 
யினர்‌ பழியார்கள்‌. இவர்கள்‌ ராஜபாளையம்‌, 
ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ வட்டங்களில்‌ உள்ள மரச்சரிவு 
களில்‌ ஆங்காங்கு வாழ்ந்து வருகின்றனர்‌. மூங்கில்‌ 
கழைகளை நட்டு புல்லினால்‌ வேய்ந்த மிக எளிமை 
யான்‌ குடிசைகள்‌ அவர்களது இருப்பிடங்களாக 
உள்ளன. 


மழையிலும்‌, பனியிலும்‌ நலிந்து இயற்கையுடன்‌ 
ஓன்‌.றியவர்களாக வாழ்ந்துவரு!்‌ இவர்கள்‌ இன்றைய 
நாகரிக உலகை அறியாதவர்கள்‌. காய்கனிகளையும்‌, 
இழங்குகளையும்‌. பன்‌அடைகளையும்‌ தேடி ச்சேகரித்து 
சேமித்து வைத்து அவைகளையே உண்ணும்‌ உண 
வாகப்‌ பயன்படுத்தி வருகின்றனர்‌. காட்டு விலங்கு 
களை வேட்டையாடவும்‌, நீர்ச்சுனைகளில்‌ உள்ள மீன்‌ 
களைப்‌ பிடிக்கவும்‌ தெரிந்து வைத்துள்ளனர்‌. கைத்‌ 
தடியும்‌, அரிவாளுந்தான்‌ அவர்களது ஆயுதங்கள்‌. 


கள்ளங்கபடு அறியாத இவர்கள்‌ இயல்பாகவே அச்ச 
மும்‌ கூச்சமும்‌ மிக்கவர்களாக உள்ளனர்‌. வேற்று 


287 


மனிதர்களிடம்‌ பேசுவதும்‌ பழகுவதும்‌ மிகக்குறைவு. 
அன்‌ இ தமன்‌: ர்ன்கன்‌. தலைமுடி யும்‌, இடைமட்டும்‌ 
மறைக்கும்‌ கந்தையுடன்‌ இவர்கள்‌ காட்சியளிக்கின்‌ 
றனர்‌. குறிப்பாக பெண்கள்‌ வெளிவட்டார மனிதர்‌ 
களைக்‌ கண்டால்‌ ஓடி ஒளிந்து கொள்வார்‌. காட்டுத்‌ 
தேவதைகளுக்கு அடுத்தாற்போல, மனிதர்களுக்குத்‌ 
தான்‌ மிகவும்‌ பயப்படுகின்றனர்‌. அண்மைக்‌ காலங்‌ 
களில்‌ வெளி மக்களுடன்‌ கொண்டுள்ள தொடர்பு 
காரணமாக இவர்களது வாழ்க்கையில்‌ சிறு மாறுதல்‌ 
கள்‌ ஏற்பட்டு வருகின்றன. 


இவர்களது அன்றாட. வாழ்வில்‌ தேன்‌ பிரதானப்‌ 
பங்கை நிறைவேற்றி வருகிறது. தங்களது தெய்வ 
மான. பளிச்யெம்மாளை வணங்குவதற்கு தேனை 
நைய்வேத்தியமாகப்‌ பயன்படுத்துகின்றனர்‌, அடுத்து 
மணமகளுக்கு மணமகள்‌ வழங்கும்‌ முதல்‌ அன்பளிப்பு 
தேனும்‌ கிழங்குந்தான்‌. துணி, புகையிலை போன்ற 
அவர்களுடைய தேவைகளை திறைவேற்றுவதற்கு 
பண்டமாற்றாக அவர்கள்‌ பயன்படுத்துவதும்‌ தேன்‌ 
தான்‌. தேன்‌ நிரப்பி வைப்பதற்காகப்‌ பயன்படுத்தும்‌ 
பாத்திரம்‌ ஒன்றைத்‌ தவிர வேறு எவ்வித மட்கலங்‌ 
களும்‌ அவர்களிடம்‌ இடையாது. ச 


இவர்களது சமூக வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு 
,தவரடி. என்ற தலைவனும்‌, அவருக்கு உதவியாக 
சாத்தான்‌ என்பவரும்‌ உள்ளனர்‌. பரம்பரை பணி 
யாளர்களான இவர்கள்‌ பழியரது கூட்டு வழிபாடு, 
திருமணம்‌ போன்ற பொது நிகழ்ச்சிகளை நிறை 
வேற்றி வைப்பவர்களாக இருந்து வருகின்‌ றனர்‌. 


இவர்கள்‌ பேசும்‌ மொழி கலப்படமான தமிழ்‌. பழத்‌ 
கமிழ்குடிகளின்‌ வகைகளைச்‌ சோர்ந்த மற்றவார்கள்‌ 
நாடோடியாக நாட்டுப்புறங்களில்‌ வாழ்ந்தாலும்‌ 
இவர்கள்‌ மட்டும்‌ நிலையாக மேற்‌ கதொட்டா்‌ மலைச்‌ 
சரிவுகளில்‌ வாழ்ந்துவருகின்‌ றனர்‌. வார்களையொத்த 
டபுழியாரகள்‌ நெல்லை மாவட்ட த்தில்‌ . செங்கோட்டை 
யிலும்‌, மதுரை மாவட்டம்‌ பழதி மலையிலும்‌ உள்‌ 
ளனர்‌. பழையர்‌ (பழமையானவர்கள்‌) என்ற சொல்‌ 
பழியர்‌ எனத்‌ திரிபு பெற்று வழங்கப்படுகிறது. 

்‌ ௦ 


தாலாசிரியரும்‌ அவர்தம்‌ படைப்புகளும்‌ 


எழுத்தாளர்‌ பெயர்‌ ஊர்‌ படைப்புகள்‌ 
்‌ இ.ப. அண்ணாமலை ௮. கோட்டை சிறுகதை 
நாடகம்‌ 
கட்டுரை 
2 எஸ்‌.எ.பி காணனாடு பிரமச்சாரி 
அண்ணாமலை. காத்தான்‌ 
சொல்லாதே 
2 எம்‌.ஆர்‌.எம்‌. தொண்டி கவலைப்‌ 
அப்துல்ரகம்‌ படாதே 
முன்னேறுவது 
எப்படி? 
௩ எல்‌.அருணாசலம்‌ தேவகோட்டை 
நாட்டியக்‌ 
2 காரி 
5 டி.ஆர்‌.அருசைலம்‌ தேவகோட்டை நான்கண்ட 
காந்தி 
6 அழ. அழகப்பன்‌ &.சிறுவயல்‌ காந்திமதி 
ப்பான்‌ 
பாம்மை 
? ஆறு.அழகப்பன்‌ ஆத்தங்குடி. சிரித்தமலா்‌ 
8 வி. அழகப்பன்‌ காரைக்குடி சிறுகதை 
க்வதை 
9 சு.ஆடவல்லான்‌ இராமதா புரம்‌ கவிதை 
கட்டுரை 
10 அகமதுஜபார்‌ கீழக்கரை தல்லற 
போதனை 
12 அப்துல்மஜீத்புலவர்‌ பனைக்குளம்‌ இஸ்லாமியத்‌ 
தமிழ்ப்‌ 
யுலவர்கள்‌ 


72 அமீர்‌அலிகேப்டன்‌ இளையாங்குடி கட்டுரை 
5 கதைகள்‌ 


34 


24 


75 


16 


77 


ச 


19 


20 
21 


22. 


2௮. 


மக்‌ 


த 


36 
27 


24 


39 


289 


மு. அய்யாக்கண்ணு திருப்பத்தூர்‌ கட்டுரை 
கதைகள்‌ 
அழகாபுரிஅழகப்பன்‌ காரைக்குடி. கட்டுரை 
கதைகள்‌ 
சின்னஅண்ணாமலை தேவகோட்டை சீனத்துச்‌ 
சிங்கார்‌ 
ரா. சிதம்பரம்‌ மேலப்பசளை புதைந்த 
செட்டியார்‌ விருந்து 
வி. ஆர்‌.எம்‌. காரைக்குடி. இலக்கியம்‌ 
ராய. சொக்க அமராவதி காந்தி 
கலிங்கன்‌ புதூர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
நா. தர்மராசன்‌ சிவகங்கை இத்தாலியக்‌ 
கதைகள்‌ 
மா. பா. குருசாமி பாழஜைப்பட்டி மலர்‌ 
கொத்து 
ம.ரா. போ. மம்சாபுரம்‌ வாழ்வும்‌ 
குருசாமி ல்‌ ம்கந்திவங்மு வ்ழியும்‌ 
கொ. மா. ராஜ பாளையம்‌ சிறு 
கோதண்டம்‌ கதைகள்‌ 
கோமதி சிவகங்கை எதிரொலி 
ஸ்வாமிநாதன்‌ 
மா. கோ. மானாமதுரை சிறுகதை 
கோவிந்தன்‌ 
பெ. கோவிந்தன்‌ ஸ்ரீ.வி.புத்தார்‌ சிறைமீட்ட 
செம்மல்‌ 
வ. தேனப்பன்‌ தேவகோட்டை சிறுகதைகள்‌ 
இக்னேஷியஸ்‌ இடைகாட்டூர்‌ இளமையின்‌ 
இருதயம்‌ -- ம௫ழ்ச்சி 
மறைதிரு 
சே. கனகசபை க. வ.பட்டி நாளைய 
உலகம்‌ 
கமால்‌. எஸ்‌.எம்‌ இராமநாதபுரம்‌ சிறுகதை 


290 





80. 


91 


22 
4௮ 


மிக்‌ 


வத 


26 
27 


98 


39 


40. 


43 


42 


44 


44 


த்த 


கட்‌ 


எ. எம்‌. ஏ. காசிம்‌ 8ழக்கரை கதை, 
கட்டுரை 
இரா. மென்னநதி லெனின்‌ 
கார்த்திகேயன்‌ யார்‌? 
எஸ்‌. கிருஷ்ணன்‌ மதகுபட்டி கவிதைகள்‌ 
இ. மாணிக்க ஆ. தெக்கூர்‌ வான்புகழ்‌ 
வாசகம்‌ வள்ளுவர்‌ 
மூல்லைமுத்தையா தேவகோட்டை வேடிக்கை 
மனிதன்‌ 
மூகம்மதுகாசிம்‌ இளையாங்குடி ஹறைவன்‌ 
ல்லை. 
மூகம்மதுசெரீபு.நா. மானாமதுரை ஓவியக்கலை 
மீரா இராமநாதபுரம்‌ உளசிகள்‌ 
(இராசேந்திரன்‌) ்‌ 
மனோகரன்‌ மீ. இராமதாதபுரம்‌ தென்னம 
ரிக்காவில்‌ 
௨ ப பசோழர்கள்‌ 
மூகமதுமுஸ்தபா தொண்டி நீதிக்கு ஓர்‌ 
மார்‌ 
மவ்லானா கீழக்கரை வேதபரியின்‌ 
எம்‌. கே. இ. ரகசியம்‌ 
அ. லெ, நடராசன்‌. காரைக்குடி அரபுக்‌ 
கதைகள்‌ 
ரஈ. நடராசன்‌ மகாராசபுரம்‌ சங்கள்‌ 
ள்‌ நேரு 
தா. றா. ஆ. முத்துப்‌ சிகொய்யரக்‌ 
நாச்சியப்பன்‌. பட்டணம்‌ கதைகள்‌ 
நூர்முகமது திருப்புத்தூர்‌ முதுமொழி 
மாலை 
நா. பார்த்த தரிக்குடி குறிஞ்சி 
சாரதி ்‌ மலா்‌ 
புன்னை வனநாத ஸ்ரீ. வி. புத்தூர்‌ மகாராணி 


முதலியார்‌ மங்கம்மாள்‌ 


$7 


ச 


89. 


20 


21 


52 


லச 
விக்‌ 


ங்க 


7 


ல்க 


59. 


60. 


67 
52 


மா. பெருமாள்‌ 


பெரியசா மி 
சண்முகம்‌ 
பாமணி 

து. ரெத்தினவேலு 


இராமசாமி 


இராம சுப்பிர 
மணியன்‌ 
இசாமதாதன்‌ 
செட்டியார்‌ 
லெ.ப.க௬. 
கு.இராஈமலிங்கன்‌ 
இராஜமாணிக்கம்‌ 
(முகவை) 
லக்குமண 
சட்டியார்‌ 
சோம. லெ. 


இரா.இளங்குமரன்‌ 
இளங்கோவன்‌ 


சுப.இளங்கோவன்‌ 
சோம. இளவரசு 
சண்முகம்‌ 

எம்‌. எஸ்‌. பி. 
சண்முகம்‌ 


எம்‌. லெ. சபரி 
ராஜன்‌ 


291 


ஸ்ரீ. வி. புத்தூர்‌ எண்ண 
அலைகள்‌ 
பரமக்குடி அமுதமுல்லை 


கோபதநாயக்‌ கலைஞனின்‌ 


கன்பட்டி குழந்தை 
விருதுநகர்‌ மனக்‌ 
கோயில்‌ 
தெற்குப்பை கவிதைகள்‌ 
நெற்குப்பை அண்ணாமலை 
அரசர்‌ 
பனங்குடி செங்குமுதம்‌ 
மூகவை கவிதைகள்‌ 


நெற்குப்பை அமெரிக்கா 
வைப்பார்‌ 


வாழவந்தாள்‌ நாவலா்‌ 


பரம்‌ பாரதியார்‌ 
தல்லமுத்தன்‌ குழந்தை 
பட்டி உள்ளம்‌ 


கல்லுப்பட்டி. கவிதைகள்‌ 


கீழச்சீவல்பட்டி இலக்கண 


வரலாறு 
கொத்தமங்கலம்‌ ஆனந்தக்‌ 
களிப்பு 
இளையாங்குடி கவிதைகள்‌ 
மீசலூர்‌ சத்திய 
வட்கை 


192 





62 கூ. சம்பந்தம்‌ மானாமதுரை பனைத்‌ 
தொழில்‌ 
64 லெ. சாத்தப்பன்‌ கண்டவ நினைக்கிறேன்‌ 
ராயன்பட்டி நெஞ்சு 
வெடிக்கிறது 
65 மு. சிவம்‌ ராஜபாளையம்‌ 
ட்‌ இராஜ பாக்கியசாலி 
66 சுப்பு. கொத்த கன்னாரியேந்தல்‌ மஞ்சி 
மங்கலம்‌ விரட்டு 
67 சோ. ம. சுவாமி தே. கோட்டை ம. பொ. ௪- 
்‌ தாதன்‌ வாழ்க்கை 
வரலாறு 
698 சூசைராஜா எஸ்‌.ஏ. காரைக்குடி வீட்டு 
வைத்தியம்‌ 


69 வா.மு.சேதுராமன்‌ ஆண்டநாயக எண்ணச்‌ 
புரம்‌ சுடர்‌ 


70 ப. சோதிமுத்து குருந்தமடம்‌ நாட்டுக்‌ 
குழைத்த 
தன்மகன்‌ 

74 நா, சோமசுந்தரம்‌ சண்‌ முசுநாதபுரம்‌ ஜெயசிங்‌ . 

72 சுந்தரம்பிள்ளை, ஜே விருதுநகா்‌ தஞ்சைத்‌ 

௬ 
கோயில்கள்‌ 

72 ஷாஜஹான்‌. ராசசிங்க வாழ்க்கைச்‌ 

மங்கலம்‌ சுழல்‌ ்‌ 

74 ஷாஜஹான்கனி இளையங்குடி தபிச்க்ரசக 
வர்த்தி 
நாயகம்‌ 
பிள்ளைத்‌ 

தமிழ்‌ 

75 எம்‌, வி, சுந்தரம்‌ உத்தர சாத்திரப்‌ 

கோசமங்கை பேய்களும்‌ 
ச சாதிப்புரட்‌ 


டார்களும்‌ 


394 





76 செட்டியார்‌ ஏ. கே. கோட்டையூர்‌ உலகம்‌ 
சுற்றும்‌ 
தமிழன்‌ 

77 எம்‌. கே. தாயப்பன்‌ திருத்தங்கல்‌ மணப்‌ 

பிக பெண்‌ 
79 தியாகமூர்த்தி உத்தர அதிர்ஷ்ட 
* கோசமங்கை மாக வாழ 
எண்‌ 
கணிதமும்‌ 
ரேகையும்‌ 

79 ஓய்‌. திருநாவுக்கரசு தேவகோட்டை கோமாளி 

80 வாசன்‌ இலுப்பக்குடி பொங்கும்‌ 
மங்கலம்‌ 

814 வைகைவாணன்‌ மானாமதுரை மணக்காத 
பூக்கள்‌ 

82 மாசி மானாமதுரை புழுதிப்‌ 
பூக்கள்‌ 

௦ 


இருண்ட கரல ஏடு 


இரண்ட.ஈயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னர்‌ மகிபாலன்‌ 
பட்டியலில்‌ வாழ்ந்த கணியன்‌ பூங்குன்‌ றனார்‌, 
**யாதும்‌ ஊரே; யாவரும்‌ கேளிர்‌'' என தமிழ்‌ 
மக்கள்‌ அனைவரையும்‌ தம்மவராக உரிமை பாராட்டி 
அன்பு முழக்கம்‌ செய்தார்‌. பின்னர்‌ இராமநாத 
புரத்தில்‌ சமாதி கொண்டுள்ள தாயுமான அடிகளும்‌ 
**சேரவாரும்‌ சகத்தீரே'' என இந்தத்‌ தரணியில்‌ 


194 





வாழும்‌ மனித குலம்‌ அனைத்தையும்‌ சமரச சமத்துவ 
அணிக்கு அழைத்தார்‌. இத்தகைய சான்றோர்‌ 
வாழ்ந்து மறைந்த இந்த மாவட்ட மண்ணில்‌. 
தன்னோடொத்த மனிதனை தன்னைவிட இழிந்தவனாக. 
தாழ்ந்தவனாக, மதித்த அநாகரிக காலம்‌ ஒன்றும்‌ 
இருந்தது என்பதை வரலாறு காட்டுகிறது. 
தமிழ்ச்சமுதாயத்தில்‌ ஆரிய சமயமும்‌, வாழ்க்கை 
நெறிகளும்‌ சவ்டுருவி, மனிதர்களிடைய நால்வகைப்‌ 
பகுப்புகள்‌ நிலைகொண்டமையே இதற்குக்காரண 
மாகும்‌, கல்வி, பொழுளாதார தரங்களில்‌ மிகுத்தவா்‌ 
அவைகளில்‌ பிற்பட்டவருக்கு பணிந்து வணங்கி 
களதியம்‌ செய்யும்‌ ஆண்டான்‌ அடிமைநிலை உருவாகி 
நடைமுறைக்கு வந்தது பெரிய புராணத்து நந்தனா 
ரம்‌ தேவாரம்பாடிய சுந்தரரும்‌, இத்தகையதொரு 
இழிந்த சமுதாயத்தைச்‌ சுட்டும்‌ வரலாற்று வரம்பு 
களாக உள்ளனர்‌ என்பதை யாவரும்‌ அறிவர்‌. 


இந்தநிலை; இந்த -மாவட்டத்திலும்‌ பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ நிலவியது என்பதை ஆத்தூரில்‌ 
உள்ள கல்வெட்டுச்‌ செய்தியில்‌ இருந்து 'தரிய 
வ்ருகிறது. அந்தச்‌ செய்தியின்படி, அந்த அளரில்‌ 
உள்ள இருமதிச்‌ சடைநாயனார்‌ கோயில்‌ ஸ்ரீருத்தி 
ரமாகேசுரருக்கும்‌ சீகாரியம்‌ செய்வார்களுக்கும்‌ 
அரும்‌ பொற்‌ கூற்றத்து நல்லூரில்‌ உள்ள தால்வர்‌, 
அந்த ஆலயத்து திருக்காமக்‌ கோட்ட. நாச்சியார்‌ 
இருப்பணிக்கு, இடைக்குடி. மக்கள்‌ சிலரை விற்றனர்‌ 
அத்த. அடிமைகளுக்கான விலைப்‌ பிரமாணத்தை 
இருத்தோர்வளையைச்‌ சேர்ந்த வண்ணக்குச்‌ செட்டி 
யார்‌ என்பவர்‌ வழங்கினார்‌. 


மற்றொரு செய்தி, கி. பி. 7057-இல்‌ நிலவிய கடுமை 
யான பஞ்சத்தின்பொழுது,' திருவாடானை வட்டத்‌ 
தில்‌ உள்ள சிற்றூரில்‌ உள்ள மறக்குடி. மகன்‌ ஒருவார்‌ 
குமது அருமைப்புதல்வனை சிறிது: பொருளுக்கு! 
பகரமாக : விற்று விடுகிறார்‌. ல ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ அந்தப்‌ . பகுதி பாளையக்காரர்‌ ஒருவரது 
தீராத வியாதியை தீர்த்து வைத்ததற்குப்‌ பரிசாக 
தனது: அருமை மகனை. .அடிமைத்‌ தளையினின்றும்‌ 


295 





விடுதலை செய்து கொடுக்குமாறு கேட்டார்‌. அந்தப்‌ 
பாளையக்காரரும்‌ அவ்விதமே செய்தார்‌ என அந்தப்‌ 
பகுதியில்‌ சமயப்பணியில்‌ ஈடுபட்ட ஒிறித்துவப்‌ 
பெரியாரது கி. பி. 7663-ஆம்‌ ஆண்டுக்‌ குறிப்பு 
களில்‌ காணப்படுகிறது. 


தமது மாவட்டத்தின்‌ இருண்ட கால வரலாற்றின்‌ 
இரு ஏடுகள்‌ என டவற்றைக்‌ கொள்ளலாம்‌. 


௦ 


தீக்குனித்த காரரிகைகள்‌ 





தனது. அன்பிற்குரிய .தெய்வமாகப்‌ போற்றப்பட்ட 
கணவன்‌ ..தங்களை விட்டு. இறந்த பிறகு. மேலும்‌ 
கைம்மைக்‌: கோலத்துடன்‌ வாழ விரும்பாத பூதப்‌ 
பாண்டியன்‌ தேவியார்‌ இப்புகத்துணிந்ததை சங்கப்‌ 
பாட்டு சொல்கிறது. ஆனால்‌ தமிழ்‌ சமுதாயத்தில்‌ 
ஏதோ ஒரு கட்டத்தில்‌ எங்கோ நிகழ்ந்த ஒருநிகழ்ச்சி 
யாகத்தான்‌ தோன்றியது. 


ஆனால்‌ இத்தகைய கற்புடைப்‌ பெண்டிர்கள்‌ தமிழ 
கத்தில்‌ பல ஊர்களில்‌ இறந்த கணவனுடன்‌ தீப்‌ 
புகுந்த இடங்கள்‌ “*இப்‌ பாஞ்சிக்‌ காணி”' என்றும்‌” 
“*எரிச்சி நாச்சியார்‌ கோவில்‌” என்றும்‌ சுட்டப்பட்டு 
வருகின்றன இத்தகைய இரண்டு சிறு வழிபாட்டு 
இடங்கள்‌ இன்று.ம்‌ இராமேஸ்வரம்‌, இராஜபாளையம்‌ 
வட்டங்களில்‌ உள்ளன. அவை பற்றிய விவரங்கள்‌ 
எதுவும்‌ இடைக்கவில்லை. ஆனால்‌ ராமதாதபுரம்‌ 
சேதுபதி மன்னர்களது வர்லாற்றீல்‌ .த்தகைய 
இரண்டு நிகழ்ச்சிகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


196 





முதலாவது நிகழ்ச்சி ௪. பி. 1710 இல்‌ இராமநாத 
புரத்தில்‌ நிகழ்ந்தது. அந்த ஆண்டின்‌ இறுதியில்‌ 
மறவர்‌ சீமையின்‌ இணையற்ற மாமன்னராக கிழவன்‌ 
சேதுபதி இறந்தார்‌. அவரது உடலைத்‌ தகனம்‌ செய்‌ 
வதற்காக இராமநாதபுரம்‌. கோட்டை வாசலுக்கு 
எதிரில்‌ சிறிது தொலைவில்‌ அமைக்கப்பட்ட சிதை 
குழியில்‌ அவரது நாற்பத்தேழு மனைவிகளும்‌ தீக்‌ 
குளித்த செய்தியைப்‌ படிக்கும பொழுது நெஞ்சம்‌ 
வெடிக்கும்‌ வண்ணம்‌, அவை வரலாற்றுல வரையப்‌ 
பட்டுள்ளது. 


இதனையடுத்து ௫. பி. 1720 இல்‌ நிகழ்த்த இன்னொரு 
நிகழ்ச்சி நடந்தது, விஜயரகுநாத சேதுபதி தமது 
இரண்டு பெண்‌ மக்களையும்‌ பாம்பன்‌ கோட்டைக்கு 
அதிபராக இருந்த தண்டத்‌ தேவருக்கு மணம்‌ 
செய்து வைத்தார்‌. மண்டபம்‌ தோணித்‌ துறையில்‌ 
படகில்‌ ஏறி பாம்பன்‌ கால்வாயைத்‌ கடந்து இரா 
மேஸ்வரம்‌ சென்றுதிரும்பும்‌ பக்தர்களுக்கு வேண்டிய 
வசதிகள்‌ அனைத்து உதவியையும்‌ செய்யுமாறு 
அரசர்‌ அவரைப்‌ பணித்து இருந்தார்‌. 


ஆனால்‌ பயணிகளுக்கு சில வச்திகள்‌ ” செய்வதற்கு 
அரசரது ஆட்ன இல்லாமல்‌ ஒரு வரியை தண்டத்‌ 
தேவர்‌ பயணிகளிடம்‌ வசூலித்த வந்தார்‌. இதனை 
யறித்த சேதுபதி தண்டத்தேவரது' 'நடவடிக்கை 
சிவத்துரோகம்‌ என தீர்மானித்து அவருக்கு மரண 
தண்டனை நிறைவேற்றுகையில்‌ அவரது பெண்‌ 
மக்கள்‌ இருவரும்‌ (தண்டத்தேவர்‌ மனைவிகள்‌) இக்‌ 
குளித்து மாய்ந்தனர்‌. 

௦ 


மமற்கு நாட்டார்‌ கண்ட முகவை 





சங்க காலத்திற்‌ முன்னரே, மேற்‌ ஈடுகளான 
தப்த கலவ ப ர்க எரெக்கம்‌. 
மிஸ்ரு ஆகியவைகளுக்கும்‌ தமிழகத்திற்குமிடையே 
சீரான வணிகத்‌ தொடர்புகள்‌ வளர்ந்து வந்தன. 
அதன்‌ காரணமாக யவனஊர்களும்‌,பின்னர்‌. கோனர்‌ 
களும்‌ இங்கு வந்து தங்கினர்‌. இதனை இலக்கியங்‌ 
களும்‌ காப்பியங்களும்‌ உறுதி செய்கின்‌ றன. 


அண்மையில்‌ அழகன்குளம்‌ கிராம அகழ்வில்‌ 
கிடைத்த உரோம நாட்டு மண்பாண்ட வகைகள்‌. 
பெரிய பட்டினம்‌, கீழக்கரை, பிலாத்தோப்பு, ஏர்‌ 
வாடி, உவந்தான்குடி,, ஆகிய கஏர்களில்‌ கிடைத்த 
வெளிநாட்டார்‌ நாணயங்கள்‌, ஆக்களூர்‌ களிமண்‌ 
குண்டு ஆகிய சிற்றூர்களில்‌ கிடைத்த பொன்‌ அணி 
கலன்கள்‌ ஆகியவை இந்த மாவட்டத்தில்‌ வெளி 
நாட்டார்‌ தொடர்பும்‌ குடியேற்றமும்‌ இருத்ததற்‌ 
கான வரலாற்றுத்‌ தடயங்களாகும்‌. 


அருவியூர்‌ என்ற குலசேகரபுரம்‌, பிரான்மலை, தீர்த்‌ 
தாண்டதானம்‌, பெரியபட்டிணம்‌ ஆகிய. ஊர்களில்‌ 
உள்ள கல்வெட்டுக்களும்‌, வெளிநாட்டாரது வாணி 
க்ச்சாத்துக்கள்‌ இங்கு நிலை கொண்டிருந்ததை வலி 
யுறுத்துகன்‌ றன. இவை போன்ற ன்னும்‌ சில 
பயணக்குறிப்புகள்‌, மடல்கள்‌ ஆகியவையும்‌ பழமை 
யைப்‌ புரிந்து கொள்ள உதவுகின்றன. அவற்றில்‌ 
இருந்து சல பகுதிகள்‌ கழே கொடுக்கப்பட்டுள்ளன 





பதினோராவது நூற்றாண்டில்‌ இந்தப்‌ பகுதிக்கு வந்த 
அல்பஞனி என்று ச வகிமியா்‌ இலங்கைக்கு எதிர்‌ 
கரையில்‌ இராமேஸ்வரம்‌இருப்பதாகவும்‌, அங்கிருந்து 
இரண்டு கல்‌ தொலைவில்‌ இராமபிரான்‌ அமைத்த 
சதுபந்தர்‌ இருப்பதாகவும்‌ தமது குறிப்பில்‌ எழுதி 
யுள்ளார்‌ (கி. பி. 1035). அவரையடுத்து அரேபிய 
மணணில்‌ உள்ள புனித மதினா நகரில்‌ இருந்து கி. பி. 
7785 இல்‌ மறவர்‌ சீமைக்கு வந்த சுல்தான்‌ செய்யிது 
இபுராகிம்‌ (வலி) அவர்கள்‌, இங்கு இஸ்லாமிய 
பணியை மேற்கொண்டதுடன்‌ அதற்கு இடையூறாக 





1798 





இருந்த பாண்டிய மன்னனை வென்‌ பதின்மூன்‌ 
ஆண்டுகள்‌.ஆட்சி செய்த பின்னா்‌ ன்ன பண்‌ 
டியனால்‌ வீரமரணமடைந்தார்‌. அவர்‌, தமது வாளை * 
உறையினின்றும்‌ எடுத்து வீணர்களின்‌ குருதியைக்‌ 
கொட்டாமல்‌ இருந்தால்‌, இத்த நாட்டில்‌ இருந்து 
அஞ்ஞானத்தை அறியாமையை அகற்றி இருக்கமுடி. 
யாது என வரைந்து வைத்துள்ளார்‌. 


இவரைத்தொடர்ந்து இந்த மாவட்டத்திற்கு ழக்கு 
கடற்கரையில்‌ வந்து இறங்கியவர்‌ உலகப்பயணி 
மார்க்கோபோலோ. சீனநாட்டிலிருந்து தமது தாயக 
மான போர்ச்சுக்கல்‌ நாடு செல்லும்‌ வழியில்‌ ௫. பி. 
7893இல்‌ இங்கு வந்தார்‌. இந்தப்‌ பகுதியையும்‌ உள்‌ 
ளடக்கிய பாண்டியநாட்டில்‌ பாண்டியர்‌ ஐவர்‌ஆட்டு 
புரிந்ததாகவும்‌, தேவிபட்டினம்‌, பெரிய படடினம்‌ 
துறைமுகங்கள்‌ வழியாக வந்து இறங்கும்‌ அரபு 
நாட்டு குதிரைகள்‌ பற்றியும்‌, கிழக்கு கட ற்குடாவில்‌ 
ஏப்ரல்‌ மாதத்‌ துவக்கம்‌ மே மாகம்‌ மூடிய நடை 
பெறும்‌ முத்துக்குளித்தல்‌ முறைகள்பற்றியும்‌ அவரது 
குறிப்புகளில்‌ விவரமாக வரைந்துள்ளார்‌. ்‌ 


பின்னர்‌, தில்லிசுல்தான்‌ இல்ஜி முகம்மதுவின்‌ தளபதி 
குஸ்ருகான்‌ இந்தப்‌ பகுதயில்‌ சூருவளி படையெடுப்பு 
இன்றை க. பி. 737௪ இல்‌ மேற்கொண்டார்‌. அப்‌ 
ிபாழுது பெரிய பட்டினத்தில்‌ பிரபலமாக இருந்த 
சுல்தான்‌ ஸிராஜுஇன்‌ என்ற அரபுநாட்டு தனவந்‌ 
தீர்து பெழுஞ்செல்வத்தை அந்த தளபதி கொள்ளை 
கொண்ட தாகவும்‌, அவரையும்‌ அவரது குடும்பத்‌ 
இனரையும்‌ சிறைப்படுத்தி கொடுமை செய்ததாக 
வும்‌, தனவந்தரது அழகு மகளை தனக்கு மாணம்‌ 
செய்து வைக்குமாறு தளபதி நிர்பந்தம்‌ செய்ததால்‌ 
அந்த வணிகர்‌ விஷம்‌ அருந்தி தம்மை மாய்த்துக்‌ 
கொண்டார்‌ என அந்தப்‌ படையணியுடன்‌ வந்த 
அமீர்‌ குஸ்ரு என்ற வரலாற்று ஆசிரியர்‌ தமது 
நூலில்‌ வரைந்துள்ளார்‌. 

ன்னொரு உலகப்‌ பயணியான இபுது பதூதர என்ற 
மாரோச்கோ நாட்டவர்‌. இலங்கையிலிருந்து 
மாலத்தீவுகள்‌ செல்லும்‌ பயணத்தில்‌ கப்பல்‌ சேத 


199 





மடைத்‌ மது மாவட்ட கிழக்குக்‌ கடற்கரையில்‌ 
குரையேறினர்‌... ௫. பி. 72244 'இல்‌ அப்பொழுது மது 
ரையில்‌ அரசராக இருந்த தமது உறவினரான சுல்‌ 
தான்‌ தியாஸாுதீன்‌ தமகானியைச்‌ சந்தித்துவிட்டு 
மாலத்தீவுப்‌ பயணத்தைத்‌ தொடர்வதற்கு பெரிய 
பட்டினத்தில்‌ மூன்று மாதங்கள்‌ தங்க காத்து இருந்‌ 
தார்‌. அப்பொழுது அங்குள்ள அழகிய துறைமூக 
அமைப்பு, அந்தப்‌ பட்டினத்தில்‌ மண்வளம்‌, அங்கு 
எப்பொழுதும்‌ மோன நிலையில்‌. உள்ள இசுலாமிய 
ஞானி, அவரது சீடர்கள்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ புள்ளி 
மான்‌ ஒன்றையும்‌, இன்னொருவர்‌ ங்கக்‌ குறளை 
யொன்றையும்‌ வளர்த்து வந்தது. அந்த மிருகங்கள்‌ 
ரண்டும்‌ அன்போடு இயைந்து வாழ்ந்து வந்தது 
பான்ற நிகழ்ச்சிகளை தமது பயணக்‌ குறிப்பில்‌ 
பதூதா பதிவு செய்து இருக்கிறார்‌. 


சிரியா நாட்டு ஆசிரியரான திமிஸ்து என்பவர்‌ கி. பி. 
7925 இல்‌ நமது மாவட்டத்திற்கு வந்து சென்றார்‌. 
அவர்‌ விட்டுச்‌ சென்றுள்ள குறிப்புகளில்‌ கடற்கரைப்‌ 
பட்டினமான தொண்டியும்‌, உள்நாட்டுப்‌ பட்டண 
மாகிய காளையார்‌ கோவிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இவை இரண்டும்‌ மாபார்‌ பகுதியில்‌ உள்ள பிரதான 
நகரங்களாக வரைந்துள்ளார்‌. அவர்‌ அரபு மொழி- 
யில்‌ குறிப்பிட்டுள்ள இன்னும்‌ சில நகரங்கள்‌ எவை 
என்பதை நிர்ணயம்‌ செய்ய முடியாமல்‌ உள்ளது. 


இந்த வரலாற்று ஆசிரியர்களைத்‌ தவிர, கிழிஸ்‌துவ 
சமயப்‌ பணிக்கென மேலை நாடுகளில்‌ இருந்து வந்த 
பாதிரியார்களும்‌ : இந்த மாவட்டத்தில்‌ தாங்கள்‌ 
நேரில்‌ கண்டவைகளைத்‌ தங்களது பயணக்‌ குறிப்பு 
களிலும்‌ கடி;தங்களிலும்‌ குறித்துள்ளனர்‌. குறிப்பாக 
இ. பி. 1692 இல்‌ நியூஹாப்‌ என்ற பாதிரியார்‌, கீழக்‌ 
சுரை, இராமேஸ்வரம்‌, வேதாளை ஆகிய கடற்றுறை 
களை குறிப்பிட்டு இருப்பதுடன்‌ மறவர்‌ சீமையின்‌ 
தலைநகரான பெரிய பட்டினம்‌ இருப்பதாகவும்‌ அங்‌ 
குள்ள'மறக குடியினரை கிறித்துவ சமயச்‌ சான்றோர்‌ 
கள்‌ மிகவும்‌ பிரயாசைப்பட்டு திருத்தியும்‌, விரைவி 
லேயே தங்களது.முந்தைய தீய கொழிலான திருட 


200 





டில்‌ ஈடுபட்டதை மிகவும்‌ கவலையுடன்‌ குறித்து வைத்‌ 
துள்ளனர்‌. 


இன்னொரு பாதிரியாரான மார்ட்டின்‌, மறவர்‌ சமை 
யின்‌ வடபகுதியில்‌ இபி. 7709-12இல்‌ சமயப்பணியை 
கொடர்ந்தவர்‌. அவரது கடிதங்களில்‌ 78.72.1709. 
தேதி மாலையில்‌ துவங்கிய புயலையும்‌ வெள்ளத்தையும்‌ 
பற்றி விரிவாக எழுதி இருப்பதுடன்‌, சேதுபதி 
மன்னரது அனுமதியுடன்‌ பொன்னளிக்‌ கோட்‌ 
டையில்‌ பெரிய தேவாலயம்‌ ஒன்றை ஆறுமாத கால 
அளவில்‌ நிர்மாணித்தது. நரம்புச்‌ சிலந்தி நோயினால்‌ 
அவதிப்பட்டது. பின்னர்‌ சேதுபதியினால்‌ மறவர்‌ 
சிமையிலிருந்து. வெளியேற்றப்பட்டு அறந்தாங்கி 
கோட்டையில்‌ சேது மன்னரது உறவினர்‌ ஆதரவில்‌ 
வாழ்ந்தது. ஆகியவை பற்றி நீண்ட கடிதங்கள்‌ 
வரைந்து இருக்கிருர்‌. 


கி. பி. 1723-27இல்‌ தஇபேத்‌ நாட்டவரான ப்‌ 
"போலிதோதெரிஸ்வ்‌ என்ற பாதிரியார்‌ ஓத்து 
மாவட்டத்தில்‌ சுற்றுப்பபணம்‌ செய்து சமயப்‌ 
பணிகளை பார்வையிட்டு வந்தார்‌. இங்குள்ள பெருந்‌ 
தொகையினரான மறக்குடி மக்களைப்‌ பற்றி குறித்து 
வைத்துள்ளார்‌. தங்களது மறவர்‌ சமூகத்தைச்‌ 
சோர்ந்தவரே. மறக்குடியினரது மன்னராக இருந்தால்‌ 
கூட மறவர்கள்‌ வணிகத்திலும்‌ கைத்தொழிலும்‌, 
ஏன்‌ விவசாயத்திலும்‌ கூட விருப்பமற்றவர்களாக 
இருந்து வருகின்றனரே என வியப்புத்‌ தெரிவித்‌ 
துள்ளார்‌. 


இராமநாதபுரம்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றிய 
கும்பெனியாரின்‌ தளபதி ஜோசப்‌ ஸ்மித்‌ கி. பி. 1772 
ஜுன்‌ மாதம்‌ 8 தேதி சென்னைக்கு அனுப்பிய அறிக்‌ 
கையில்‌ **இந்தக்‌ கோட்டையில்‌ மூவாயிரம்‌ போர்‌ 
வீரார்கள்‌ இருந்தனர்‌. திடீரென அவர்கள்‌ மீது பீரங்‌ 
கித்தாக்குதல்‌ ஏற்படுத்தியதால்‌ அவர்களுக்கு என்ன 
செய்வது என்று நிலைகுலைந்து தடுமாறினர்‌. மிகுந்த 
வீரத்துடன்‌ போராடி மடிந்தனர்‌. அதனால்‌ கோட்‌ 
டையைக்‌ கைப்பற்றுவது எளிதாகி விட்டது. 
அங்குள்ள அரண்மனையைப்‌ போன்ற மாளிகையை 


207 





நான்‌ முன்பு பார்த்ததில்லை சமை நாட்டு ஆடம்பரப்‌ 
பொருள்கள்‌ அனைத்தும்‌ அங்கு இருந்தன”'' என்று 
எழுதியுள்ளார்‌. 


இவசையடுத்து பிரஷ்ய நாட்டில்‌ இருந்து வந்த 
ஸி.எப்‌.சுவாட்ஸ்‌ என்ற பாதிரியார்‌ மறவர்‌ சீமைக்கு 
வந்தார்‌. பல இடங்களுக்கும்‌ சென்று வந்த இவர்‌ 
இ. பி. 7784இல்‌ எழுதியுள்ள கடி.தம்‌ ஒன்றில்‌ **அறி 
யாமையில்‌ உழன்று வருகிற இந்தப்பகுதி மக்களுக்கு 
கல்விக்‌ கண்ணைத்‌ திறந்து வைத்தாலொழிய அவா 
களைத்‌ திருத்தி முன்னேறச்‌ செய்ய இயலாது”' என 
வரைந்துள்ளர்‌. 


இங்கிலாந்திலிருந்து மை நாடுகளில்‌ சுற்றுப்‌ பபண 
மாக இராமநாதபுரம்‌ அரண்மனைக்கு க. பி. 
7502-இல்‌ வந்த ஜார்ஜ்‌ வாலண்டினா பிரபு, ராணி 
மங்களேசுவரி நாச்சியாரைச்‌ சந்தித்து விட்டு எழுதி 
யுள்ள பயணக்குறிப்பின்‌ ஒரு பகுதி, **...ஒல்லியான 
உயரமான வடிவம்‌, அண்மையில்‌ அவர்‌ கணவன்‌ 
மரணமுற்று விட்டதால்‌ இந்தியர்களது வழக்கப்படி. 
அவர்‌ எவ்வித அணிகலன்களும்‌ அணிந்து இருக்க 
வில்லை. இடுப்பிற்கு மேலே கறையுள்ள சீனப்பட்டும்‌ 
கீழே வெண்மையான மஸ்லீன்‌ துணியும்‌ அணித்‌ 
திருந்தார்‌ பொன்னாலான தொங்கட்டான்‌ புனைந்து 
மிக நீண்ட காதுகள்‌ பளுவினால்‌ தோள்பட்டை.களுக்‌ 
கும்‌ 8மே தொங்கின. பெரிய இதழ்கள்‌. சற்று 
கருமையான நிறம்‌, கவர்ச்சிகரமான பெண்‌ 


௦ 


ஒசய்தித்‌ துளிகள்‌ 


1) இந்த மாவட்டத்தின்‌ இழக்கு அரனாக அமைந்‌ 
துள்ள கடற்கரையின்‌ நீளம்‌, வடக்கே சுந்தரபாண்‌ டி. 
யன்‌ பட்டிணத்திலிருந்து தெற்கே ன்னிராஜபுரம்‌ 
வரையில்‌, இருநுாரற்று அறுபத்திஐந்து இ.மீ. தொலை 
கும்‌. இத்த கதைப்பகுதியில்‌ கடலுக்கும்‌ கரைக்கும்‌ 
டையே இயற்கையான கொத்தளங்களைப்‌ போன்று 
77 இவுகள்‌ உள்ளன. 


2) கி.பி. 177. இல்‌ பராக்கிரம பாண்டியனுக்கும்‌, 
குலசேரபாண்டியனுக்கும்‌ இடையேஎழுந்த உரிமைப்‌ 
பாரில்‌ பராக்கிர மனுக்கு உதவாத இலங்கைப்‌ படை. 
யின்‌ தலைமை பாடமாக விளங்கியது நெட்டூர்‌ ஆகும்‌. 
இங்கே. மூன்றாவது குலோத்துங்கனிடம்‌ மதுரை 
மன்னன்‌ வீரபாண்டியன்‌ இறுதியான தோல்வியை 
அடைந்தான்‌. இதனைக்‌ குறிக்க பாண்டியன்‌ முடித்‌ 
தலைக்‌ கொண்ட என்ற விருதை குலோத்துங்கன்‌ 
சூடிக்‌ கொண்டான்‌. இந்தப்‌ போருக்கு 600 ஆண்டு. 
களுக்குப்‌ பின்னர்‌ சிவகங்கை சன்ன மருதுவின்‌ படை 
களுக்கும்‌, இராமநாதபுரம்‌, சேதுபதி படைகளுக்கும்‌ 
இடையே இதே அவரில்‌ தான்‌ கடுமையான மோதல்‌ 
ஏற்பட்டது. 
3) இராமநாதபாம்‌ அரண்‌ மனைக்குள்‌ உள்ள ராஜ 
உஊாஜேஸ்வரி அம்மன்‌ திருமேனி முழுவதும்‌ தங்கத்‌ 
ஹால்‌ ஆனது. இதனை மதுரை மன்னர்‌ திருமலை 
நாயக்கர்‌. சேதுபதி அன்பளிப்பாக வழங்கினார்‌. 
கி. பி. 7656 இல்‌ மதுரையை முற்றுகை இட்ட 
மைசூர்‌ படைகளை முறியடித்து, மைசூர்மா நிலத்தின்‌ 
எல்லை வரை அவர்களை துரத்தியடித்த மறவர்‌ படை 
யின்‌ தீரச்‌ செயலுக்கு பரிசிலாக வழங்கிய பல 
பொருள்களில்‌ இந்தப்‌ பொன்மேனியும்‌ ஒன்று. 
அதற்கென அமைக்கப்பட்ட தனி ஆலயத்தில்‌ அன்‌ று 
முதல்‌ இன்று வரை நவராத்திரி விழா நடைபெற்று 
வருகிறது. 


4) சோழபுரம்‌ என்ற பெயரில்‌ குமரி, தஞ்சை, 
செங்கை மாவட்டங்களில்‌ சிற்றூர்கள்‌ உள்ளன. 


0ம்‌ 


இந்த மாவட்டத்தில்‌உள்ள 2 ஊர்கள்‌ இங்கு சோழர்‌ 
களது ஆட்சி நிலவியதைச்‌ சுட்டுகின்ற ஊர்களாக௯ 
விளங்குகின்றன. ராஜபாளையம்‌ அடுத்த சோழபுரம்‌ 
விக்ரமபாண்டிய ஈஸ்வரம்‌ என்ற ஆலயத்துடன்‌ பிற்‌ 
காலப்‌ பாண்டியர்கள்‌ காலம்‌ வரை ” சிறப்புற்று 
இருந்த ஊராகும்‌. சிவகங்கையை. அடுத்த இன்னொரு 
சோழபுரம்‌. தமிழக விடுதலைப்‌ போர்‌ தோல்வியுறும்‌ 
நிலைக்கு வத்தை £வுபடுத்தும்‌ தலமாக உள்ளது. 
மருதுபாண்டியர்களை வேட்டையாடபோர்கொடுக்க 
தளபதி அக்னியூவின்‌ தலைமை டைமாகவும்‌, கும்பெனி 
யாரின்‌ எடுபிடியான புதுக்கோட்டைத்‌ தொண்ட 
மான்‌. உதவிய தள வாடங்களும்‌, தானியங்களும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருந்த சேமிப்புக்‌ டங்கு 
மாகும்‌. இங்கு லை 7801இல்‌ சவகங்கைமன்னனின்‌ 
தன்னாட்சியை நீக்கு ஜமீன்‌ முறையைப்‌ பிரகடனப்‌ 
படுத்தப்பட்டது. படமாத்தரர்‌ கெளரி வல்லபத்‌ 
தேவர்‌ முதல்‌ ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டார்‌. 












5) தேவாரம்‌ பாடிய வரும்‌ வருகை தந்து இறை 
வனை வாழ்த்திய ம்‌ காகாமர்கோனில்‌ “சங்க 
இலக்கியங்களும்‌ இதனை 'தலையிலங்கானம்‌ எனச்‌ 
சுட்டுகின்றன. வகங்கை மண்ணின்‌ கடை 
அரசர்‌ முத்துவடுகநா தத்தேவா்‌, வெள்ளையத்தளபதி, 
ஜோசப்‌ ஸ்மித்துடன்‌ போர்‌ ஈடி க. பி. 18828;இல்‌ வீர 
மரணம்‌ அடைந்த புனித மண்ணாகும்‌. 


6) மதுரைக்‌ கோபுரம்‌ தெரியக்கட்டிய மாவீரர்கள்‌ 
மருதுபாண்டியர்‌ மடிந்து போனாலும்‌ அவர்களது 
வீர நினைவை நினைவூட்டுவது; போல. நிமிர்ந்துதிற்கிற 
கோபுரத்தை உடையது காளையார்கோவில்‌. 


7) பதினென்‌ சித்தர்களில்‌ ஒருவரான இடைக்‌ 
காடரது ஊர்‌ இடைக்காட்டூர்‌. அழகிய பாண்டிய 
நல்லூர்‌ என்பது கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ 
பழைய .. பெயர்‌. கிறித்துவ மக்களின்‌ வழிபாட்‌. 
டிற்கென சிலுவை வடிவில்‌ அமைக்கப்பட்டுள்ள து. 
இங்குள்ள தேவாலயம்‌ இந்தியமேலைநாட்டுகட்டிடக்‌ 
கலைக்கு ஓர்‌ அழகிய. எடுத்துக்காட்டாகும்‌. இந்த 
ஆலயத்தின்‌ சிறப்பு.அம்சங்களில்‌ ஓன்று கதவு, சாள 


ரங்களுக்கு மரம்‌ பயன்படுத்தப்படாமல்‌ அமைக்கப்‌ 
பட்டிருப்பதாகும்‌. மற்றொன்று இங்குள்ள மிகப்‌ 
பெரிய வெண்ஃலமணியுமாகும்‌. 


8) *அரியக்குடிநகர்‌ அத்தகபேர்‌ அத்தனையும்‌, 
வரிசைக்குடியாக வாழ்க” என வாழ்த்தினார்‌ ஆசுகவி 
முத்தப்பச்‌ செட்டியார்‌ இந்த கர்‌ காரைக்குடி ரயில்‌ 
நிலையத்திலிருந்து மூன்று கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
உள்ளது. சங்கதக்கலா நிதியாக விளங்கிய அரியக்குடி 
ஸ்ரீராமானுஜம்‌ அய்யங்கர்‌ அவர்கள்‌ பிறந்து, 
வளர்த்து, வாழ்ந்து மறைந்த களராகும்‌. 


9) மருதுபாண்டியர்போரில்திருப்பத்‌ தார்கோட்டை 
ஆற்காட்டு நவாபின்‌ கையிலும்‌, மருதுபாண்டியர்‌ 
கையிலுமாக. மாறிவாறி வந்தது, ஆனால்‌ இறுதித்‌ 
தோல்வியை அடைந்த மருதுபாண்டியர்‌ இந்தக்‌ 
கோட்டையின்‌ மேற்கு மூலையில்‌ 24-10-1801 இல்‌ 
தூக்கலிடப்பட்டனர்‌. அவர்களுடன்‌ வெள்ளை 
மருதுவின்‌ மக்கள்‌ கருத்தத்தம்பி, மொல்லிக்குட்டி. 
தம்பி சன்ன மருதுவின்‌ மக்கள்‌, சிவஞானம்‌, சிவத்‌ 
தத்தம்பி, அவரது மகன்‌ முத்துசாமி, ஆகியோரும்‌ 
ஒருசேர அங்குதான்‌ தூக்கிலேற்றப்பட்டனர்‌. 

10) மறவர்‌ சீமையின்‌ புரட்சி ஒடுக்கப்பட்ட பிறகு, 
பிற்பட்ட புரட்சிக்காரர்களில்‌ 72 தலைவர்களை கும்‌ 
பினியார்‌. நாடு கட.த்தி பிப்ரவரி 11, 7802 இல்‌ 
பினாங்கு தீவிற்கு அனுப்பி வைத்தனர்‌. அவர்களில்‌ 
சிவகங்கை அரசர்‌ வெங்கண்‌ பெரிய உடையாத்தேவ 
ரும்‌, வெள்ளை மருதுவின்‌ மகன்‌ சிறுவன்‌ துரைசாமி 
யும்‌ தளவாய்‌ குமாரசாமி நாயக்கரும்‌ அடங்குவர்‌. 


22) ராஜராஜசோழ தேவனது மகன்‌ ராஜேந்திர 
தேவன்‌ ஆந்திரம்‌, கலிங்கம்‌, வங்கம்‌, மலேயா ஆகிய 
நாடுகளை வென்று திரும்பிய பிறகு, பாண்டிய மண்‌ 
டலத்தையும்‌, சோழப்பேரரசாகமாற்றினார்‌. அவரது 
விருதுப்பெயர்களான கங்கைகொண்டான்‌, கடாரங்‌ 
கொண்டான்‌ என்ற பெயர்களில்‌ இந்த மாவட்டத்‌ 
தில்‌ இரண்டு ௪ளர்கள்‌ உள்ளன. 


12) இராஜபாளையம்‌ வட்டத்திலுள்ள சிற்றூர்‌ 
இனத்தை கொண்டான்‌, இது ஈழம்‌ இறைகொண் 
டான்‌ என்ற விருதையுடைய சாழப்பேரரசன்‌ ராஜ 
ராஜன்‌ அல்லது அவனது மகன்‌ ராஜேந்திரன்‌ ஆகிய 
இருவரில்‌ ஒருவர்‌ நினைவாக எழுந்த ஊராகும்‌. 


72) அய்யனார்‌ சுவாமியின்‌ பெயரால்‌ நாட்டுப்புறங்‌ 
களில்‌ ஆங்காங்கு ஆலயமழம்‌, பரிவார அணிவகுப்பு 
களும்‌ உண்டு. அவைகளில்‌ ஒன்று பரமக்குடி வட்டம்‌ 
போகலூர்‌ இராமத்தில்‌ உள்ளது. அந்தஅய்யனார்‌ 
பெரும்புகழ்‌ கூத்தனார்‌ அய்யனார்‌ என வழங்கப்படு 
கறார்‌. அவரது புகழ்‌ நினைவான இந்த களர்‌ புகழூர்‌- 
போகலூர்‌ என ஆகிவிட்ட து. 


14) இந்த நாளில்‌ இந்த மாவட்டம்‌ முழுவதையும்‌ 
ஓரே நாளில்‌ காரில்‌ சுற்றி வரக்கூடிய சாலை வசதிகள்‌ 
உள்ளன. ஆனால்‌ 750 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இந்த 
மாவட்டத்தில்‌ வண்டிகள்‌ செல்லக்கூடிய சாலைகள்‌ 
மட்டும்‌ எட்டு இருந்தன. 
25) இந்தமாவட்டத்தின்‌ பெரும்பரப்பில்‌ அடங்கிய 
இராமநாதபுரம்‌, சிவகங்கை, சமஸ்தான நிலப்பகுதி 
களில்‌ ஜமீன்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌ 1949 இல்‌ அமுலுக்கு 
வந்த பிறகுதான்‌ நில அளவை செய்யப்பட்டு குடி. 
களுக்கு பட்டாக்கள்‌ வழங்கப்பட்டன. ஆனால்‌ 
இந்தப்பகுதிகளில்‌ முதன்முறையாக 1814இல்‌ இந்தப்‌ 
பகுதிகள்‌ நிலஅளவை முறையில்‌ அளக்கப்பட்டன. 
16) சிவகங்கைப்‌ பிரதானிகளான மருதுபாண்டியர்‌ 
கள்‌ தங்களது குறுகிய கால ஆட்சிக்குள்‌ பல திருப்‌ 
பணிகளைச்‌ செய்து முடித்தனர்‌. அவற்றில்‌ சிறப்பாக 
குறிப்பிடத்தக்கவை--காளயார்‌ கோவில்‌ கோபுரம்‌, 
ஆனைமடு தெப்பக்குளம்‌, குன்றக்தடி மருதாபுரி 
குளம்‌, ஆலயம்‌, சிவகங்கை சுப்பிரமணியசுவாமி 
காயில்‌, மானவீர மதுரைக்‌ கோயில்‌ கோபுரம்‌, 
திருப்புத்தார்‌ திருத்தனியாண்ட நாயனார்‌ கோயில்‌ 
ஆயிரங்கால்‌ மண்டபம்‌ ஆகியவையாகும்‌. 


மருதுபாண்டியர்களைத்‌ தூக்கில்‌ தொங்கவிடுவதற்கு 
முன்னர்‌ அவர்களது கடைசி ஆசை எதுவும்‌ இருத்‌ 


206 





தால்‌ வெளியிடுமாறு கும்பெனியாரின்‌ தளபதி 
கேட்டார்‌. அதற்கு" அவர்கள்‌ தாங்கள்‌ முன்னால்‌ 
எழுதிக்‌ கொடுத்த தானங்களையும்‌, சொல்லாய்‌ 
வழங்கிய மானயங்களையும்‌ தொடர்ந்து உரியவார்கள்‌ 
அனுபவித்து வருமாறு செய்ய வேண்டும்‌ எனக்‌ 
கேட்டுக்‌ கொண்டனராம்‌. 


77) மதுரையில்‌ கடந்த 84 ஆண்டுகளாக இயங்கி 
வருகின்ற தமிழ்ச்‌ சங்கத்தை முதன்முதலில்‌ இராம 
தாதபுரத்தில்‌ வள்ளல்‌ பாண்டித்துரைத்‌ தவர்‌ 
அவர்கள்‌ 7896 இல்‌ துவக்கி மகாவித்வான்‌ ராகவ 
ஐயைங்காரைக்‌ கொண்டு தமிழ்‌: இலக்கிய வடுப்புகள்‌ 
நடைபெற ஏற்பாடு செய்தார்‌. 





௦ 
இராமநாதபுரம்‌ சேதுபதி மன்னர்கள்‌ 
3 சடைக்கத்‌ தேவன்‌ உடையான்‌ 
சேதுபதி 1605-22 
2 கூத்தன்‌ சேதுபதி 1622-36 
2. தளவாய்‌ சேதுபதி என்ற இரண்ட.ஈம்‌ 
சடைக்கத்‌ தேவன்‌ 1626-45 
4 ரகுநாத சேதுபதி என்ற திருமலை 
சேதுபதி 7645-70 
5 சூர்ய தேவர்‌ என்ற ராஜசூரிய 
ஆதன சேதுபதி 7670 


6 கிழவன்‌ சேதுபதி என்ற ரகுநாத 7677-1710 
7 தஇருவிடையத்‌ தேவர்‌ என்ற விஜய 
ரகுநாத சேதுபதி 7710-20 


17 


12 
74 


207 


சுந்தரேஸ்வரர்‌ என்ற தண்டத்தேவர்‌ 1720 


பவானி சங்கரன்‌ 1720-29 
கட்டையத்தேவர்‌ என்ற குமார 
முத்து விஜய ரகுநாத சேதுபதி 1729-35 
சிவகுமார முத்து விஜயரகுநாத 
சேதுபதி 3725-47 


செல்லத்‌ தேவர்‌ என்ற விஜயரகுநாத 1748-61 
முத்துராமலிங்க சேதுபதி 7761.72,1780-95 


இராமநாதபுரம்‌ ஜமீன்தார்கள்‌ 


24 
35 
76 
1 
78 
19 
20. 
27 


2௮. 


அமி. 











ராணி மங்களேஸ்வரி நாச்சியார்‌ 1803-1612 
அண்ணாசாமி சேதுபதி 7872-20 
இராமசாமி சேதுபதி 1829-30 
ராணி மங்களேஸ்வரி நாச்சியார்‌ 7240-45 
ராணி பர்வதவர்த்தினி நாச்சியார்‌ 1846-62 
முத்துராமலிங்க சேதுபதி 11 7862-72 
ராஜா பாஸ்கர சேதுபதி 7889-1903 
முத்துராமலிங்கராஜேஸ்வர 

சேதுபதி 117 3910-28 
ஷண்முகராஜேஸ்வர நாகநாத 

சேதுபதி 1925-67 
இராமநாத சேதுபதி 1967-80 


சிவகங்கைச்‌ சீமையை ஆண்ட 
அரச பரம்பரையினர்‌ 


வ 


கெளரி வல்லப பசிவர்ணராஜா 
கெளரி வல்லபமுத்து 
வடுகனாதராஜா 7 

ராணி வேலு நாச்சியார்‌ 
என்ற ராணி வெள்ளச்சி 


சிவகங்கை ஜமீன்தார்கள்‌ 


131) உ. பெ& 


0. 


9 
10 


3 
32 
174 


24 
35 


26 
37 





கெளரி வல்லப உடையண ராஜா 7 
கெளரி வல்லப முத்து 
வடுகனாத ராஜா 11 

கெளரி வல்லப போத 
குருசாமி ராஜா 7 

கெளரி வல்லப 

உடையண ராஜா 17 

கெளரி வல்லப போத 
குருசாமி ராஜா 11 

ராணி காதம நாச்சியார்‌ 
கெளரி வல்லப முத்து 
வடுகனாத ராஜ 111 

கெளரி வல்லப 

துரை சிங்க ராஜா 7 

கெளரி வல்லப 

உடையன ராஜா ]17 

கெளரி வல்லப 
-துரை சிங்க ராஜா 11 

கெளரி வல்லப சண்முக ராஜா 
கெளரி வல்லப 

சுப்பிரமணிய ராஜா 

கெளரி வல்லப 

கார்த்திகேய வெங்கடாஜலபதி 
அபராஜித நாச்சியார்‌ 


7720-1750. 
1750-1790 


7790-1801 


7801-1829 
7930-1531 
7827-1847 
7847-1848 


7948-1863 
7864-7௪77 


7 மாதங்கள்‌ 
7878-1883 
7983-1898 


7998-1941 
1947-1962 


1962- 





மதினம்‌ தந்த புனிதர்‌ 


பன்னிரண்டு பதின்மூன்றாவ ற்றாண்டுகளில்‌ 
வாணிப நோக்கில்‌ ந்த அரச்களினு குழிய ருப்புக்ள்‌, 
கோட்டைப்‌ பட்டினத்திலிருந்து சீழ்க்கை வரையா 
லான கிழக்கு கடற்கரையில்‌ அஞ்சு வண்ணம்‌ சான 
அழைக்கப்பட்டன. இவர்களது அகவாம்விற்கு 
உதவுவதற்காக அரபு நாட்டிலிருந்து சமயத்தொண் 
டார்களும்‌ சான்றோர்களும்‌ வந்தனர்‌. அவர்களில்‌ 
சிறப்புடன்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ ஸீல்தான்‌ ஷஹீது 
என வழங்கப்பட்ட சையது இப்ராஹீம்‌ (வலி) 
அவர்கள்‌. 

அறபு நாட்டின்‌ தொன்மைமிக்க்‌ மதீனத்தில்‌ ௫.பி. 
1126இல்‌ பிறந்த இந்தப்‌ பெருமகன்‌ வள்ளல்‌ இரளூல்‌ 
முகம்மது நபிகளது பெண்‌ வழியில்‌ பதினேழாவது 
தலைமுறையை சார்ந்தவர்‌. சிறந்த ஞானத்தையும்‌ 
கல்வியையும்‌ கற்று இளம்‌ சித்தராக விளங்கினார்‌. 
தமது மூதாதையரான முகம்மது-நபி அவர்களைப்‌ 
போன்று தமது வாழ்வை . மக்களது பணியில்‌. 
மக்களது நலிவு தீர்க்கும்‌ நல்ல தொண்டில்‌ நாட்டம்‌ 
கொண்டவராக வாழ்ந்து வந்தார்‌. அந்த காலத்தில்‌ 
அரபிகள்‌ வியாபாரத்‌ தொடர்பு கொண்டிருந்த 
நமது நாட்டின்‌ சிந்து; குஜராத்‌ மாநிலங்களுக்கு 
கி. பி. 1197இல்‌ தொண்டர்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ தலை 
வராக சென்று வந்தார்‌. பின்னர்‌ மதீனத்திலும்‌ 
சுற்றுப்புறங்களிலும்‌ சமயபணியில்‌ ஈடுபட்டிருந்த 
அவார்‌ தமது குடும்பத்தினர்‌. தொண்டர்கள்‌ அடங்கிய 
குழு ஒன்றுடன்‌ கேரளக்கரை வழியாக பாண்டிய 
நாட்டுக்கு கி.பி. 1186ல்‌ வந்து சேர்ந்தார்‌. . 


காயல்பட்டினத்திலும்‌, மதுரையிலும்‌ கிடைத்த 
வரவேற்பு அவருக்கு மறவர்‌ சீமையில்‌ இல்லை. 
மாறாக அப்பொழுது பவித்திர மாணிக்கபட்டினக்‌ 
"தை தலைநகராகக்‌ கொண்டு கிழக்கு இராமநாதபுரம்‌ 
பகுதியை ஆட்சி செய்த விக்கிரம பாண்டியன்‌ 
செய்யது இப்ராஹிம்‌ சுழுவிற்கு பெரும்‌ எஇர்ப்பை 
ஏற்படுத்தஞன்‌ தாங்கள்‌ சார்ந்துள்ள புதிய சமய 





210 


மாகிய இஸ்லாம்‌ ஏகதெய்வாக்‌ கொள்கையை வலி 
யுறுத்தும்‌ சாத்தி மார்க்கமென வெவளிப்படுத்தியும்‌ 
பாண்டியரது படையினருக்கும்‌, இஸ்லாமிய 
தொண்டர்களுக்கும்‌ இடையே போர்மூண்டது. 
பத்து நாட்கள்‌ தொடர்ந்த இந்தப்‌. போரில்‌ விக்கிர 
பாண்டியன்‌ உயிரிழந்தான்‌. எஞ்சியுள்ள இளவல்கள்‌ 
உயிர்‌ தப்பி ஓடினர்‌. பவித்திர மாணிக்கப்பட்டின து 
தை கோநகராகக்‌ கொண்ட பாண்டிய நாடு சுல்தான்‌ 
சையது இப்ராஹிமின்‌ இஸ்லாமிய ஆட்சிக்குள்‌ 
வந்தது. 


சமை கடற்கரைப்‌ பகுதியை உள்ளடக்கிய பாண்டிய 
நாட்டுப்‌ பரப்பில்‌ அவர்களது ஆட்சி அமைதியான 
முறையில்‌ நடைபெற்று வந்தது. ஓரே. இறைக்‌ 
கொள்கையை உத்தம நெறியாகக்‌ கொண்ட 
பாண்டிய நாட்டு மக்கள்‌, பல நூற்றுக்‌ கணக்கில்‌ 
பச்சை இளம்பிறைக்‌ கொடியின்‌ கீழ்‌ அணி இரண்‌ 
டனர்‌. அவார்களது புதிய சமயத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளாதவர்களும்‌ .புனிதர்‌ அவர்களது தலைமைக்‌ 
கும்‌ ஆன்ம வழிகாட்டுதலுக்கும்‌ வறிவிடுத்து வாழ்ந்‌ 
தனர்‌. அரபு நாட்டு 'தாண்டர்களில்‌ நிலையாக 
பாண்டிய நாட்டில்‌ தங்கியவர்கள்‌ போக எஞ்சிய 
வார்கள்‌ அரபுதாயகம்‌ திரும்பி விட்டனர்‌. 


பாண்டிய நாட்டு அரசியல்‌ மீண்டும்‌ குழம்பியது. 
பன்னிரண்டு ண்டுகளுக்கு  மூன்னா்‌ சுல்தான்‌ 
சையது இப்ராஹிமிடம்‌ தோல்வியுற்று தப்பியோடிய 
விக்ர பாண்டியனது சகோதமன்‌ திருப்பாண்டியன்‌ 
சோழார்களிடம்‌ பெற்ற பெ படை வீரர்களுடன்‌ 
பாண்டிய நாட்டுக்குள்‌ புகுந்தான்‌. பவித்திர 
மாணிக்க பட்டினம்‌ மீண்டும்‌ போர்க்களமாகியது. 
சுல்தான்‌ சையது இப்ராஹீமும்‌ அவரது .குமாரர்‌ 
அப்தாகிர்‌ மற்றும்‌ அவர்களது குடும்பத்தினர்‌ 
அனைவரும்‌ போர்களத்திற்கு வந்தனர்‌. இருதரப்‌ 
பினரும்‌ கடுமையாக மோதினர்‌. ஆனால்‌ இறுதி 
வெற்றி தஇருப்பாண்டியனுக்குத்தான்‌. உறவையும்‌, 
சுற்றத்தையும்‌ இழந்த சுல்தான்‌ சையது இப்ராஹிம்‌ 
பாண்டியனது வேல்‌ பாய்ந்து வீர மரணம்‌ அடைந்‌ 
தனர்‌. அப்போது சுல்தானது வாள்‌ வீச்சினால்‌ 






217 





படுகாயம்‌ அடைந்த பாண்டியனும்‌ நெடுத்தரையில்‌ 
வீழ்ந்து மாய்ந்தான்‌. ஏகதெயவ இலக்கிறகாக வீரப்‌ 
போரிட்டு மடிந்த இசுலாமிய வீரர்களது செங்கு ந 
இியைக்‌ குடித்த மண்‌ இன்று நாள்தோறும்‌ அங்கு 
வருகின்ற நூற்றுக்கணக்கானவர்களின்‌ பிரார்‌ த்தனை 
யினால்‌ புனிதம்‌ பெற்று ஏறுபதியாகி விட்டது. 


ஓ 
இணையற்ற இமாம்‌ 


பயால்வாய்ப்‌ பசுந்தமிழ்‌ பரப்பும்‌ வையை ஆற்றின்‌ 
வளமார்ந்த கரையில்‌ அமைந்துள்ள ற்றூர்‌ 
இயமனீச்‌௬ரம்‌. எமனேஸ்வரம்‌ என்பது இன்றைய 
வழக்கு. இந்த நல்லூரில்‌ உதித்த மங்கைநல்லார்‌ 
பாத்திமாவிற்கும்‌ காயல்பட்டினம ஸீலைமான்‌ என்ப 
வருக்கும்‌ இ. பி, 1623-ல்‌ பிறந்தவர்தான்‌ பேராசான்‌ 
(இமாம்‌) என பிற்காலத்தில்‌ வழங்கப்பட்ட மேதை 
ஸதக்கத்துல்லா என்பவர்‌. 


சித்தாந்தியாகவும்‌ சான்றோராகவும்‌ விளங்யெ 

லைமான்‌ அவர்களே, தமகு அருமைக்‌ குழந்தைக்கு 
சிறுகாலம்‌ ஆசானாக இருந்து திருமஹையையும்‌ 
இஸ்லாமிய நெறிமுறைகளையும்‌ பயிற்றுவித்தார்‌. 
உலக அறிவும்‌ உத்தமார்களது தொடர்பும்‌ மேலும்‌ 
கிட்ட வேண்டும்‌ என்ற பெருவிருப்பில்‌ தனது மைந்‌ 
தன்‌ ஸதக்கை அதிரைக்கும்‌ கீழக்கரைக்கும்‌ அனுப்பி 
வைத்தார்‌ அவர்‌. அங்கே பெற்ற கல்வியும்‌; கேள்வி 
உணர்வும்‌ அந்த இளைஞன்‌ பிற்காலத்தில்‌ அரபி, 
பார்சீ தமிழ்‌ ஆகிய மொழிகளின்‌ சங்கம சமுத்திர 
மாக இணையற்று விளங்குவதற்கு ஏற்ற வாய்ப்பாக 
அமைந்தன. 


212 







மணவினைகளுக்‌ தப்‌ இதந்த மாவட்டத்‌ 
இலேயே கு £ மக்கரையில்‌ தங்கி தமது வாழ்க்‌ 
கையை ஆன்மீக விளக்‌ கென்றே அர்ப்பணித்து 
வத்தார்‌ ஸதக்‌. இஸ்லாமிய சமய உணர்வையும்‌ 


ன்‌. புகழையும்‌ பரப்பும்‌ 


ஏந்தல்‌ நபிகள்‌ நாயகத்தி. 
வாழ்க்கையின்‌ இலக்‌ 


புனிகப்‌ பணியையே 
காகக்‌ கொண்டு வா வள்ளல்‌ சீதக்காதிக்கு 
ஆன்மீக குருவாக பஅயைதுடன்‌, அப்பொழுது 
இந்திய நாட்டின்‌ பேரரசரான அவுரங்க ஜேப்‌ 
மன்னர்‌ போற்றி மதிக்கும்‌. பேரருளாளனாகவும்‌ 
திகழ்ந்தார்‌ அவர்‌, 









பெரும்‌ புலவர்‌ உமறு, தமது பார காவியமான ஏருப்‌ 
புராணம்‌, புனைவதற்குரிய தபிகள்‌ நாயகம்‌ பற்றிய 
அரபி இலக்கிய வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ அனைத்தை 
யும்‌ வழங்கி உதவியவரும்‌ இந்த. வள்ளல்தான. 
இதன்‌ காரணமாக, புலவர்‌ அவர்கள்‌ இமாமை, 
"இம்மையும்‌ மறுமையும்‌ பேரிலக்கிய சதக்கத்‌ 
துல்லா'' என புகழ்ந்து பாடியுள்ளார்கள்‌. இந்த 
மாவட்டம்‌ தந்த இன்னொரு பெரும்‌ புலவரான 
வண்ணக்‌ களஞ்சியம்‌ அவர்கள்‌, 
*'துதியொலி சதக்கத்துல்லா பதப்புக்‌, 
நிதிமனப்‌ பேழையினிறைக்துப்‌ போற்றுவோம்‌”” 


என தமது இதயத்தில்‌ இருத்தி இமாம்‌ அவர்களைப்‌ 
பாடியுள்ளார்‌. 

எண்ணற்ற நூல்களின்‌ படை.ப்பாளியாக, இறை 
ஞான வள்ளலாக தேவவிளக்கம்‌ செய்யும்‌ வித்தக 
ராக வாழ்க்கை முழுவதையும்‌ பக்களுக்காக வழங்கிய 
இமாம்‌ ஸதக்‌ அவர்கள்‌ கீழக்கரையில கி. பி. 1705-ல்‌ 
காலமானார்‌. அவரது பொன்னுடலை தாங்கியுள்ள 
மண்ணறை கீழக்கரை ஜீம்‌,ஆ பள்ளிவாயின்‌ முகப்‌ 
பின்‌ வடபகுதியில்‌, மரியாதைக்குரிய தலமாக 
இன்னும்‌ விளங்கி வருகிறது. 


கோசிலாக்‌ குணங்குடியார்‌ 





வள்ளுவத்தை உள்ளியதாக வளர்ந்துள்ள இஸ்லா 
மிய நெறி முறைகள்‌ இல்‌ இருந்து இயற்றுகின்‌ ற 
இல்லறத்தை சிறந்த அறமாக வலியுறுத்துகின்‌றன. 
என்றாலும்‌ இல்வாழ்க்கையை துறந்து இறைபக்தியில்‌ 
ஈடுபடுகன்்‌ ற நேசர்களை இஸ்லாம்‌ எதிர்க்கவில்லை. 
இவர்கள்‌ ஸீபிகள்‌. தர்வேஷ்கள்‌, வலிகள்‌ மஜ்தரபி 
கள்‌, மஸ்கான்௧கள்‌ என அரபு மொழியில்‌ பகுத்து 
அமழைக்கப்படுகின்றனர்‌. அவர்களில்‌ இறைஅன்பில்‌ 
முற்றிலும்‌ ஈடுபட்டு தியானத்திலும்‌, தூய மோனத்‌ 
திலும்‌ மூழ்க பிரிவினர்‌ மஸ்தான்கள்‌ ஆவர்‌. 


இளமையில்‌ துறவு. என்பது இந்தக்‌ காலத்தில்‌ 
எண்ணிப்‌ பார்க்க இயலாத ஒன்று. சேரதாட்டில்‌ 
இளங்கோ, சோழநாட்டில்‌ மணிமேசலை ஆகிய இரு 
பெரும்‌ இளம்துறவிகள்‌ இருந்ததை நமது இலக்கியங்‌ 
கள்‌ சொல்லுகின்றன. ஆனால்‌ அண்மைக்காலத்தில்‌ 
- இத்தகைய இணையற்ற துறவி ரவர்‌ பாண்டிய 
நாட்டிலும்‌ (நமது மாவட்டத்திலும்‌) வாழ்ந்து 
மறைந்ததை வரலாறு கூறுகிறது. . இற்றைக்கு இரு 
நூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ தொண்டி வட்டாரத்‌ 
இல்‌ உள்ள குணங்குடி. என்னும்‌ சிற்றூரில்‌ அவர்‌ 
தோன்றினார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்சங்க புலவரும்‌ 
பொன்னரிய மாலை என்ற நூலின்‌ ஆசிரியருமான 
மின்னா நார்தீன்‌ புலவர்‌ வழி வந்தவர்‌, பெற்றோர்‌ 
இட்ட பெயர்‌ சுல்தான்‌ அப்துல்‌ காதர்‌. பிற்காலத்‌ 
தில்‌ மக்கள்‌ சூட்டியபெயா்‌ குணங்குடி. மஸ்தான்‌, 


சித்தாந்த, தத்துவங்களில்‌ சந்தையை பறிகொடுத்த 
சுல்தான்‌ கீழக்கரை சென்று சிறந்த வேதாந்தியான 
தைக்கா சாகிபு அவார்களது திருக்கூட்ட த்தில்‌ சேர்ந்து 
கொண்டார்‌. செம்மையான விளக்கங்களைக ற்று 
அமைதியுடன்‌ அங்கிருந்து வெளியேறிஞர்‌. கி.பி. 
7840-ல்‌ சென்னை சேர்ந்தார்‌. இன்று பெருகியுள்ள 
மெசென்னை அன்று ஆரவாரம்‌ அற்ற சிறுநகராக இருந்‌ 
குது. அங்கு வடகோடியில்‌ இருந்த தோட்டமொன்‌ 
றில்‌ சிலபகல்‌ அடங்கியும்‌, மெளனமாய்‌ திரிந்தும்‌ 
எழுதிக்‌ காட்டியும்‌ ஏகாந்த நிலையில்‌ இருந்தார்‌. 





214 





கறுப்புக்‌ கம்பளி உடையில்‌ நீண்ட தாடியும்‌, 
நெளிந்து, வளைந்து தொங்கும்‌ தலை முடியும்‌, பரந்த 
நெற்றியும்‌ பார்ப்போர்களின்‌ உள்ளங்களை ௫னடுருவி 
உணர்கின்ற பிரகாசமான கண்களுடனு மாக காட்சி 
தந்த இந்த இஸ்லாமிய யோகியை மக்கள்‌ மஸ்தான்‌ 
என மரியாதை செய்தனர்‌. அவரது மெய்ஞ்ஞான 
சித்தி வழங்கிய அற்புதங்கள்‌ அந்த மக்களது ஆன்‌ மீக 
தேவைகளை நிறைவு செய்தன. 


ஆற்று ஒழுங்குப்‌ போன்ற அழகுத்‌ தமிழில்‌ இஸ்லா 


ய ஏகத்துவ நெறிகளை, எளிய சதுகங்கள்‌ அச, 
கண்ணிகளாக, கீர்த்தனைகளாக வழங்கிய பாங்கில்‌ 





பரவசமடைந்தவர்‌ பலர்‌. இ, ணஊிகை மகாவித்‌ 
வான்‌ விசாகப்பெருமாள்‌ அய்யர்‌, வேங்கடராயப்ப 
பிள்ளை கவிராயர்‌, கோவலம்‌ சபாபதிமுதலியார்‌, 
சிவயோகி அய்யாசாமி முதலியார்‌ போன்றோர்‌ 
குணங்குடியாரது கோதிலாக்‌ இறைகொள்கையில்‌ 
பற்றும்‌ படிப்பும்‌ உடையவர்களாக அவரது 
அருமைச்‌ சீடர்களாக விளங்கினர்‌. ன்‌ 








௦ 


தமிழ்க்கடல்‌ ராய, சொக்கலிங்கள்‌ 





நல்ல பண்புகளுக்கும்‌ நாகரீக. வாழ்விற்கும்‌ 
நிலைக்களனாக ன்ன நதா தகாரினட மே தோன்றிய 
வர்‌ ராயப்ப செட்டியார்‌ மகன்‌ சொக்கலிங்களன்‌. 
பழமையும்‌ புதுமையும்‌ திறமையும்‌ துடிப்பும்‌ மிக்க 
பால்யத்தை பாலக்காட்டிலும்‌ பர்மாவிலும்‌ கழித்து 
விட்டு தமது பத்தொன்பதாவது வயதில்‌ சொந்த 
உவரான காரைக்குடிக்கு திரும்பி வந்தார்‌. 


215 





இளஞன்‌ சொக்கலிங்கத்தின்‌ இதயத்தில்‌ புரட்சி 
எண்ணங்கள்‌ பூத்துக்‌ குலுங்கின. மூதலில்‌ தம்‌ 
முடைய தன வைசிய சமூகத்தை அவற்றை நடை 
முறைப்படுத்தும்‌ களமாகப்‌ பயன்படுத்தினார்‌. பழ 
மையின்‌ பெயரால்‌, சமயத்தின்‌ பெயரால்‌ பின்னிப்‌ 
படர்ந்துள்ள சிறுமைகளைக்களைந்து கட்ட முயன்றார்‌. 
தமது அருமைத்‌ தோழர்‌ சொ. மூருகப்பாவுடன்‌ 
இணைந்து காரைக்குடியில்‌ தனவைசிய அகளழியர்‌ 
சங்கம்‌ ஒன்றைத்‌ துவக்கினார்‌. துடிப்பும்‌ துணிவும்‌ 
மிக்க தொண்டர்‌ படை இணைத்தது. அதனது ஆக்க 
மாசு இன்றும்‌ காரைக்குடியில்‌ செயல்பட்டு வரும்‌. 
இந்து மத அபிமான சங்கம்‌ கி. பி. 1977ல்‌ தோன்றி 
யது. இந்தச்‌ சங்கத்தை மகாகவி பாரதியார்‌ ௫. பி. 
1979இல்‌ குலம்‌ உயர, நகர்‌ உயர, நாடு உயர உழைக்‌ 
இன்றார்‌ கோடி நன்மைநிலவுற்‌”' என வாழ்த்தியருளி 
னார்‌. இந்த சங்கத்தின்‌ சிம்மநாதமாக தனவைசியன்‌ 
ஊழியன்‌ என்ற இரு திங்கள்‌ இதழ்கள்‌ வெளிவந்தன 
அவைகளின்‌ _ முழக்கம்‌ செட்டி நாட்டில்‌ இருபது 
ஆண்டுகள்‌ இடைவிடாது எதிரொலித்தன. 





இந்தக்காலகட்டத்தில்‌ காந்தியடிகள்‌ தலைமையிலான 
தசய இயக்கமும்‌ அதனுடைய செயல்பாடுகளும்‌ 
சொக்கலிங்கத்தைக்‌ . தவர்ந்து ட்‌.கொண்டன. 
அதன்பரிசாக 1932ல்‌ஓராண்டுகால சிறைத்தண்‌ டனை 
கிட்டியது. அரசியல்‌ காரணத்திற்காக சிறை சென்ற 
செட்டி. நாட்டு முதல்‌ குடிமகன்‌ தொடர்த்து தேசிய 
இயக்கங்களில்‌ தீவிர மாகப்‌ பங்கு கொண்டார்‌. 


காத்தியடிகள்‌ செட்டிநாட்டில்‌ சுற்றுப்பயணம்‌ வந்த 
பொழுது செட்டிநாட்டுராஜா அண்ணாமலைச்செட்டி 
யார்‌ போன்ற ஆங்கில அடிவருடிகள்‌ எல்லாவித 
எதிர்ப்புகளையும்‌ அடிகளாருக்கு ஏற்படுத்தியும்‌ அஞ்‌ 
சாது அவரைக்‌ தமது அமராவதி புதூர்‌ இல்லத்தில்‌ 
தங்க வைத்து அகமகழ்த்தார்‌. பின்னர்‌ இராமநாத 
புரம்‌ மாவட்டம்‌ காங்கிரஸ்‌ அமைப்புத்‌ தலைவர்‌, 
காரைக்குடி. நகடாட்சி தலைவர்‌ பதவிகளில்‌ இருந்து 
பலவகையிலும்‌ தொண்டாற்றினார்‌. காரைக்குடியில்‌ 
நிர்மாணிக்கப்பட்ட காந்திமாளிகை என்றநகராட்சி 


216 


அலுவலகம்‌ அவரது பொதுப்பணியின்‌ சன்னமாகச்‌ 
சிறந்து விளங்குகிறது. 


தேவாரம்‌, திருவாசகம்‌, திருக்குறள்‌, கம்பன்காவியம்‌ 
சேக்கிமார்‌ காப்பியம்‌ அகயவற்றை தான்‌ சென்ற 
இருத்தலங்களில்‌ எல்லாம்‌ சேன்மழையாக சொத்‌ 
பெருக்காற்றி தெய்வத்‌ கூறிஜை பாமர மக்களும்‌ 
பருகி மகிழச்‌ செய்தார்‌. இந்தப்‌ பணியில்‌ ௨ள்‌ 
நாட்டில்‌ மட்டுமல்லாது வெளிதாடு களுக்கும்‌ சென்று 
வந்தார்‌. 


இந்தப்‌ பணியின்‌ ஏளைய பிரிவுசளாக பல சிற்றிலக்‌ 
கயங்களை அச்சில்‌ கொணர்ர்து வெளீயிட்டதுடன்‌ 
காந்தி வெண்பா, காத்த ள்ளைத்தமிழ்‌ போன்ற 

ிலக்கியங்களையும்‌ அவமே படைத்து தமிழுக்கு அணி 

சர்த்தார்‌. பல நூல்கள சகு. விளக்க உரைகள்‌ 
எழுஇஞர்‌. அழகப்பர்‌ கலைச்கல்லூரியில்‌ தமிழா 
ராய்ச்சித்‌ துறையின்‌ தலைவராக அமர்ந்து கம்பனும்‌ 
வில்லியும, கம்பனும்‌ சிவனும்‌ .போன்‌ ற. ஆய்வுத்திர ட்‌ 
டுக்களையும்‌ தமிழ்‌ உலகிற்கு அளித்தார்‌. 





இ. பி. 1958ல்‌ காரைக்குடி. இந்து மதாபிமான சங்கம்‌ 
இவரது மணிவிமாவையோட்டி தமிழ்க்கடல்‌ என்று 
சிறப்புப்‌ பட்டத்தையும்‌ வழங்கி பேருமைப்படுத்‌ 
தியது. 


அறுபத்து மூவரது அருளல்‌ தெறிக்கோலத்தையும்‌ ஆம்‌ 
வார்களது பக்திப்‌ பிரவாகத்சையும்‌, வள்ளலாரது 
தொண்டையும்‌ நினைவூட்டும்‌ இருவுருவாகப்‌ 
பொலிந்து விளங்கிய தழ்க்‌ கடல்‌ தமது எழுபத்தி 
எட்டாவதுவயதில்‌ 1978ல்‌ நித்திய அமை திபெற்ரஞார்‌. 
தகரத்தாராகப்‌ பிறந்து நாட்டுப்‌ பற்றுள்ள காந்திய 
வாதியாக. வாழ்ந்து, நல்ல தமிழ்‌ மோதையாக 
மறைந்த இந்தத்‌ தமிழ்‌ மகனை நாடும்‌ ஏடும்‌ என்றும்‌ 
மறவாது. 


கோடி கொடுத்த கொடையாளி 








ஈரத்தார்‌ பெரும்‌ பான்மையினராக வாழ்த்து வரும்‌ 
அவர்கள்‌ பலவற்றிலும்‌ காரைக்குடி, தன ப்புப்‌ 
பெற்று விளங்குவது ஏன்‌? ஒரு கவிஞர்‌ இவ்வாறு 
பாடினார்‌. “வற்றாத அருள்‌ மனத்தால்‌ வாரிவாரி 
வழங்குகின்ற அழகப்பன்‌ வண்மைப்‌ பேற்றால்‌, 
"கற்கோயில்‌ பல ஓங்க, கலைகள்‌ ஓங்க, கல்வி நகர்‌ வ 
ஒங்கும்‌ காரை”'. சல்விநகராக கஈரைக்கு!ர. மா றியது 

ந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர்‌ வள்ளல்‌ அழகப்‌ 
பச்‌ செட்டியார்‌. 











அழகப்பர்‌ காரைக்குடியை அடுத்த கோட்டையூரில்‌ 
6-4-1909இல்‌ பிறந்தார்‌. பள்ளிக்‌ கல்வியை காரைக்‌ 
குடியிலும்‌ பட்டக்‌ கல்வியை சென்னையிலும்‌ முடித்து 
விட்டு இங்கிலாந்து சென்முர்‌. அங்கு பார்‌-அட்‌-லா 
பட்டம்‌ பெற்று தாயகம்‌ திரும்பினார்‌. கொச்சியில்‌ 
நூற்பாலை ஓன்றை நிறுவியதுடன்‌ பல தொழில்‌ 
நிறுவனங்களையும்‌ துவக்கினார்‌. அவை தல்ல பெரும்‌ 
ஊதியத்தை நல்கனை ஆனால்‌ அவரது இதயம்‌ கல்விது- 
துறையில்‌ நிலைகொண்டிருந்தது. தாம்‌ ஈட்டிய 
செல்வமனைத்தையும்‌ இந்த முயற்சியில்‌ ஈடுபடுத்தி 
னார்‌. 1987 முதல்‌ 7956 வரை ஆண்டு தவழுமல்‌ 
காரைக்குடி. அழகப்பா நகரில்‌ புதிது புதிதாக கல்வி 
நிறுவனங்களை உருவாக்கி வந்தார்‌. 








இதற்கிடையில்‌ இந்திய அரசு தாட்டின்‌ பல பகுதஇ 
களில்‌ எட்டு ஆராய்ச்சிக்‌ கழகங்களை நிர்மாணிக்கத்‌ 
திட்டமிட்டது. அவைகளில்‌ ஒன்றான மின்வேஇயில்‌ 
ஆய்வுக்‌ கழகத்தை, தமது கல்விக்‌ கூடங்கள்‌ உள்ள 
காரைக்குடியில்‌ அமைக்குமாறு இந்திய அரசை 
வற்புறுக்தினார்‌. இதற்கென இருபது லட்சம்‌ ரூபா 
யையும்‌ இருநரறு ஏக்கர்‌ காணியையும்‌ அழகப்பரது 
அன்பளிப்பாகப்‌ பெற்றுக்‌ கொண்ட பிரதமர்‌ 
ஜவஷர்லால்‌ நேரு ப த்‌ அந்த ஆய்வுக்‌ கழக 
அமைப்பிற்கு காரைக்குடியில்‌ : கால்‌ கோளிட்டார்‌. 
1954 முதல்‌ இந்தக்‌ கழகம்‌ இயங்கி வருகின்‌ றது. 


278 


இவர்‌ பல பல்கலைச்கமகங்கள்‌ , கல்லூரிகள்‌ எழுவ 
தற்கு எண்ணற்ற செல்வத்தை வாரி வழலங்குகினார்‌. 
தாம்‌. அமைந்த காரைக்குடி கல்வி நிறுவனங்கள்‌ 
அனைத்தையும்‌ இணைத்து பல்கலைக்‌ கழக மொன்றை 
அமைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டார்‌. கோடி. 
கொடுத்த இந்தக்‌ கொடையாளியின்‌ முயற்சி நிறை 
2வறு முன்னர்‌ காலன்‌ அவரைக்‌ கவர்ந்து சென்று 
விட்டான்‌. பாரியின்‌ மரபுவந்த வள்ளல்‌ அழகப்பரின்‌ 
நினைவு கல்வி உலகு உள்ளளவும்‌ நிலைத்து திற்கும்‌. 


௦ 


எல்லோரும்‌ இன்பற்று இருக்க 


இறைவழியினை-பரத்துவ, ஏகத்துவ கருத்துக்களை 
எளிய தமிழில்‌ பாமரர்களும்‌ புரிந்து பயனுறும்‌ வண்‌ 
ணம்‌ பரப்பியவர்கள்‌ பதினெண்‌ சித்தாகள்‌. பக்தி 
)லக்கியத்தை பாமர லக்கியமாக வடித்துக்‌ 
காடுத்தவார்கள்‌ அந்தச்‌ சித்தர்களே. அவர்களின்‌ 
வழிநின்று வாழ்ந்தவர்தான்‌ பதினேழாம்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சேர்ந்த தாயுமான அடிகள்‌. 


தஞ்சைத்‌ தரணி.தந்த இந்த வள்ளல்‌, இளமையிலே 
ஞான மார்க்கத்தில்‌ ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌. 
விரைவில்‌ இல்லறத்தைத்‌ துறந்து துறவுநிலை மேற்‌ 
கொண்டார்‌. அந்த நிலையிலே அறிவினுக்கு அறிவாகி 
ஆனந்தமயமான ஆதியைக்‌ காண முனைந்தார்‌. 
யாதினும்‌ வல்லவொரு சித்தாகி என்றைக்கும்‌ உள்‌ 
ளது எது? அங்கும்‌ ங்கும்‌ எங்கும்‌ ஆனந்த பூர்த்தி 
யாகி அருளொடு நிறைந்தது எது? என்பன போன்ற 
விஞக்களுக்கு விடையும்‌ விண்டு கண்டார்‌. பார்க்கும்‌ 
இடம்‌ எல்லாம்‌ நீக்கமற நிறைகன்்‌ ற சித்தமிசை குடி. 


219 


கொண்ட அஇன்மயானந்த செல்வமாகக்‌ கண்டு 
மகழைத்தார்‌. 


அதனை வழங்கிய யோகத்தில்‌ - சித்தம்‌, செயல்‌ 
வாக்கு எல்லாம்‌ சுத்த மவுனமாகக்‌ கொண்ட யோக 
நிட்டையிலே நிலைத்து நின்றார்‌. அதிலே பொய்‌ 
யுடலை நீக்கி புகழுடம்பும பெற்றுள்ளார்‌. அவரது 
மோன திலைக்கும்‌ நீடிய நிட்டைக்கும்‌ இடை.௰ 
௮ன்முட வாழ்க்கையில்‌ அவர்‌ கொடுத்துள்ள வெண்‌ 
பபக்களும்‌, விருத்தங்களும்‌, வண்ணங்களும்‌, கண்ணி 
களும்‌, வேதாந்த சித்தாந்த விளக்கங்களாக வடிவு 
கொண்டுள்ளன. அவை அவரது வடமொழி, தென்‌ 
மொழிப்‌ புலமையைப்‌ புலப்படுத்துவது மட்டும்‌ 
அல்லாமல்‌, துறவி வாழ்க்கையில்‌ தோய்ந்து இருந்த 
தூய உள்ளத்தையும்‌, அதில்‌ தளும்பி வழிந்த இறைக்‌ 
காதலையும்‌, ஏக்கத்தையும்‌ . எதிரொலிப்பனவாக 
உள்ளன. 






அத்துடன்‌, அவரது கருத்துக்கள்‌ சில இத்த நாட்டின்‌ 
மாறுபட்ட அரசியல்‌ சூழ்நிலையில்‌, மக்கட்‌ சமூ 
தாயம்‌, தனது தொன்மையான கட்டுக்‌ கோப்பு நெகி, 
மாமல்‌ சமரச மலஷேபாவத்துடன்‌ வாழவேண்‌ டிய 
சகிப்பு நிலையையும்‌ வலியுறுத்துகின்‌ றன. 


அவர்‌ வாழ்ந்த காலத்தில்‌, த/கிழகத்தில்‌ இந்து சமய 
சார்புடைய வடுக ஆட்சி நிலவியது. தமிழ்ச்‌ சமூ 
தாயம்‌, இந்து சமயத்து பல பிரிவகளுடன்‌, ஏனைய 
இஸ்லாமிய, கிறித்துவ சமயத்தினரையும்‌ உள்ளடக்‌ 
கியதாகவும்‌ இருந்தது. ஆதால்‌ சமயச்‌ சழக்கர்களின்‌ 
கெடுபிடிகளும்‌ ஆங்காங்கு இருந்தன. 

எண்ண நறிய பிறவிகளில்‌ மானிடப்‌ :பிறவிதான்‌ யாதி 
லும்‌ அரிதெனக்‌ கண்ட அடிகளார்‌, மக்கள்‌ சாத்திர 
சமயப்‌ பிரிவுகளால்‌ பேதலித்து அலைவதைக்‌ கண்டு 
மனம்‌ லந்ந்தார்‌. “*தர்க்கமிட்டு பாழாகி சமயக்‌ 
குதர்க்கம்‌ விட்டு, நிற்குமவர்‌ கண்ட வழி நேர்‌ 
பெறுவதெந்நாளோ '' என வருந்தினார்‌. 

"சைவ சித்தாந்தியாக, சீல மிகுந்த ஞானியாக பெரும்‌ 
புலவராக விளங்கிய அடிகளாரைப்‌ பற்றிய முழுமை 


220. 








தமிழ்‌ மக்களுச்கு 
ரது ௪டர்‌ அருயர்‌ 
கவிஜைக்‌ கருவூலம்‌ 
யைக்‌ காட்டும நல்ல 
நந்து வரும்‌ என்பதில்‌ 
மானவ அடிகன்‌ நாமம்‌ 


யான விவரங்கள்‌ இதுவ ை 
இடைக்கவில்லை என்பூலும்‌ ௮ 
மூலம்‌ கிடைத்துள்ள அவர 
காலமெல்லாம்‌ ஞானப்‌ ப 
தொரு சுடர்‌ விளக்காக 
ஐயம்‌ இல்லை. வா ம்க தா 





௦ 


பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ கிறித்துவ 
சமயப்‌ பணிக்கென சான்றோர்‌ சிலர்‌ வேற்று நாடு 
நாடுகளில்‌ இருந்து இங்கு வந்தனர்‌. அவர்களில்‌ 
இந்த மாவட்டத்தில்‌ வரலாற்றில்‌ ஓன்‌ றியவராக 
உயர்ந்து நிற்பவர்‌ ஜான்ஹேக்தர்‌ இ-பிரித்தோ 
என்பவர்‌. இவர்‌ போர்ச்சுகல்‌ : நாட்டு லிஸ்பன்‌ 
நகரில்‌ அரச பரம்பரையில்‌ பிறந்த பெருமகன்‌ 
வார்‌. சமயக்கல்வியிலும்‌ சித்தாந்தத்திலும்‌ சிறந்து 
ளங்கைய இவர்‌, தமது இருபத்தி ஆறாவது ஆண்டில்‌ 
சமயப்பணிக்கென இந்தியா (கோவா) வந்தார்‌. 


ஆற்காடு, தஞ்சை மதுரைப்‌ பகுதிகளில்‌ பணி 
யாற்றிய பொழுது நமது தமிழ்‌ மொழியை நன்கு 
கற்றுத்‌ தெளிந்தார்‌. தமதுபெயரையும்‌ அருளானந்‌ 
தர்‌ என மாற்றிக்‌ கொண்டார்‌. கி. பி. 1681இல்‌ 
மறவர்‌ சீமைக்கு வந்தார்‌. இரண்டுமாத காலத்தில்‌ 
பனங்குடி பகுதியில்‌ அவரது பேச்சிலும்‌ கொண்டி 
லும்‌ மனநிறைவு கொண்ட மறக்குடியினர்‌ 2000போர்‌ 
கிறித்துவ மதத்தை ஏற்றனர்‌. இதனால்‌ சினங்‌ 
கொண்ட சேதுபதி மன்னரது பிரதானி குமாருப்‌ 


227 








லை அவரையும்‌ அவரது இரண்டு சீடர்களையும்‌ 
ு செய்தனர்‌. மங்களத்திலும்‌, காளையார்‌ கோவி 
லும்‌, பாகனியிலும்‌ சிறையில்‌ அடைத்து வைத்து 
சித்திரவதை செய்தனர்‌. பின்னர்‌ இராமதாதபுரத்‌ 
இற்கு அழைத்துச்சென்று மன்னர்‌ அவையில்‌ நிறுத்தி 
கண்டனை வழங்குமாறு அரசருக்குப்‌ பரிந்துரைக்‌ 
தனர்‌. 





துறவியின்‌ சமயக்‌ கருத்துக்களைப்‌ பொறுமையாக 
கேட்டறித்தமன்னர்‌ கிழவன்‌ சேதுபதி, அந்தக்‌ கருத்‌ 
துக்கள்‌ மறவர்‌ சீமைக்கு ஓவ்வாதன என்று உணர்த்‌ 
ததுடன்‌, அவரை நமது சீமையினின்றும்‌ உடனே 
வெளஸீயேறுமாறும்‌உத்தரவிட்டார்‌. உடல்‌ நலிவுற்று 
இருந்த துறவி அருளானந்தர்‌ தமது தாயகமான 
2பார்ச்சுகல்‌ நாட்டிற்கு திரும்பினார்‌. ஆனால்‌ அவறர து 
உள்ளம்‌ மறவர்‌ சீமைய்ல்‌ நிலைத்து! ந்தது. 
மீண்டும்‌ தமது தொண்டை அங்கு ஜஹொடரவும்‌ 
அந்தப்‌ பணிக்குப்‌ பகரமாக தமது அருமை உயிரை 
யும்‌ வழங்குவதற்கும்‌ துணிவு கொண்டது அந்த 
துறவியின்‌ உள்ளம்‌. 





ஆறு ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ மறவர்‌ சீமைக்கு 
திரும்பி வந்தார்‌. மக்கள்‌ மனம்‌ உவந்து மகத்தான 
வரவேற்பு வழங்கினர்‌. தேவகோட்டைக்கு அண்மை 
யில்‌ உள்ள முன்னி என்ற சிற்றூரில்‌ தங்கி குமது 
சேவையில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. சேதுபதி மன்னரது 
உறவினரும்‌ சிறுவல்லிபாளையக்காரருமான திரையத்‌ 
தேவரும்‌ அவரது உறவினர்களும்‌ கிறித்துவமத த்தை 
ஏற்றது அருளானந்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை 
அளித்தது. ஆனால்‌ தே நிகழ்ச்சியே அவரது 
வாழ்க்கையை முடிவிற்கு கொண்டு வரவும்‌ கரண்டு 
கோலாக அமைந்து விட்டது. தஇரையத்‌ தேவரது 
மத மாற்றம்‌ சேதுபதி மன்னருக்கு பெரிய கேள்விக்‌ 
குறியாகப்‌ பட்டது. 


அந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ இந்த நாட்டின்‌ குடிமகன்‌ 
கிறித்துவ சமயத்தைத்‌ தழுவினால்‌, அவன்‌ இழித்து 
வனாக மாறுவது மட்டுமல்லாமல்‌, கிறித்து நாடான 
போர்ச்சுகல்‌ மன்னரது குடி மகனாகவும்‌ ஆ.இிவிடும்‌ 


222 


நிலை இருந்தது. ஏற்கனவே இராமநாதபுரம்‌ அரசு 
கட்டிலில்‌ அமரும்‌ உரிமைக்கு உரியவரான தஇிரையத்‌ 
தேவருக்கு இப்பொழுது போர்த்துகல்நா ட்டுராணுவ 
உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால்‌? ... 
அடுத்து பலதாரப்‌ பழக்கத்திற்கு மூரஞான கிறித்துவ 
மத ஆச்சாரத்தினால்‌, திரையத்தேவர்‌ து மனைவி 
களில்‌ ஒருவரான காதல்‌: நாச்சியாரை (கழவன்‌ சேகு, 
பதியின்‌ மைத்துனி) விவாகரத்து செய்தால்‌? ... இந்‌ 
வினாக்களுக்கு விடைகாண்பது மன்னருக்கு எளிதாகப்‌ 
படவில்லை. இவற்றிற்கெல்லாம்‌ மேலபக்‌ இந்துமத 
தலைவர்கள்‌ அருளானந்தரின்‌ **மந்திர சக்தி” யினால்‌ 
இத்து மதத்திற்கு ஆபத்து எனக்‌ கூக்குரலிட்டனர்‌. 
சங்கிலியால்‌ ணைக்கப்பட்ட அருளானந்தரும்‌ 
அவரது இரண்டு சீடர்களும்‌ அரச அவையில்‌ விசார 
ணைக்கு நிறுத்தப்பட்டனர்‌. அரச ஆணையை மீறி 
மறவர்‌ “சீமையில்‌ கிறித்துவ மத மாற்றத்தில்‌ ஈடு 
பட்டதற்காக அவருக்கு மரண கண்டனை வழங்கப்‌ 
பட்டது. துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொல்வஈற்கான 
ஏற்பாடுகளும்‌ துவங்கின. தமது குழுவினருடன்‌ 
அங்கு இருந்த திரையத்தேவர்‌, மதம்‌ மாறிய தம்மை 
முதலில்‌ சுட்டுத்‌ தள்ளுமாறு சொல்லிக்‌ கொண்டு 
அருளானத்தரை மறைத்து நின்றார்‌. எதிர்பாராது 
இந்தச்‌ ரூழ்நிலையைச்‌ சமாளிக்க சிறந்த ராலகுந்‌இரி 
யான சேது மன்னர்‌ தண்டனையை நிறுத்தி வைப்ப 
தாகச்‌ சொல்லி அவையில்‌ இருந்து சென்றுவிட்டார்‌. 
அடுத்தநாளே அருளானத்தர்பாதுகாப்புடல்‌ ஓரியூர்‌ 

காட்டைக்கு அனுப்பப்பட்டார்‌. அருளானத்துரை 
நாட்டை விட்டு வெளியேற்றலாம்‌ என நம்பப்‌ 
பட்டது. ஆனால்‌ ஓரியூர்‌ கோட்டை. ஆளுநருக்கு 
சேதுபதி மன்னர்‌ அனுப்பிய ஓலையின்‌ படி அருளானத்‌ 
தார்‌ ஓரியூர்‌ கோட்டைக்கு வெளியே தமது இறுதிப்‌ 
பிரார்த்தனையை முடித்தவுடன்‌ கொலை செய்யப்பட்‌ 
டார்‌. 4-2-7693ல்‌ இறையுணர்வும்‌, இனிய அன்பும்‌ 
நிறைத்த அவரது புனித உடலில்‌ இருந்து பொங்கி 
வழிந்த குருதி, வறண்ட அந்த மண்ணை மறைத்துச்‌ 
சிவப்பாக்கியது. சேதுநாட்டில்‌ புதிய சமய வழியின்‌ 
ஒளியை உள்ளடக்கிய அந்தச்‌ சிவந்தமண்ணை, அந்த 
வழியைப்‌ பற்றி நிற்கும்‌ பல்லாயிரம மக்கள்‌ ஆண்டு 











2242 


தோறும்‌ அருளானந்தரின்‌ நினைவு நாளன்று அங்கு 
சென்று தரிசித்து திரும்புகின்‌ றனர்‌. 
௦ 


சங்கம்‌ கண்ட சான்மோர்‌ 





செந்தமிழுக்கும்‌ இந்து சமயத்திற்கும்‌ அளப்பரிய 
திருப்பணிகளைச்‌ செய்தவர்கள்‌ இரொமநாதபுரம்‌ 
சேதுமன்னர்கள்‌ இவர்களது வழியினர்‌ உக்கிர 
பாண்டியன்‌ என்ற வள்ளல்‌ பாண்டித்துரைத்தேவா்‌ 
இராமநாதபுரம்‌ சமஸ்தான நிர்வாகியும்‌ பெரும்‌ 
புலவருமான சிவஞானத்தேவரது மூன்றாவ. . மகனாக... 
கி. பி. 19867 இல்‌ இராமநாதபுரத்தில்‌ றந்தார்‌. 
கருவிலே இருவுடைய இந்தப்‌ பெருமகன்‌, ளமை 
யிலை தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ தெளிந்த ஞானம்‌ 
பெற்றுத்‌ திகழ்ந்தார்‌. 


புலவர்‌ பெருமக்கள்‌ இவரை சேக்கிமாராகக்‌ கண்டு 
மகிழ்ந்தனர்‌. அத்துடன்‌ வள்ளலை “௬வாமிகள்‌” என 
மிகுந்த மரியாதையுடன்‌ வணங்கப்‌ போற்றினர்‌. 
அவரது மாளிகையான சோமசுந்தர விலாசம்‌ 
முத்‌ தமிழ்க்‌ கலையரங்காக விளங்கியது. ஜமீன்‌ 

பாறுப்பை ஏற்றுக்‌ கொண்ட வள்ளல்‌ தமது ஐமீன்‌ 
வருவாய்‌ அனை த்தையுமே தமிழுக்கும்‌, ஏனைய தருமங்‌ 
களுக்கும்‌ அள்ளி அள்ளி வழங்கினார்‌. 


நாள்‌ தவறாமல்‌ இராமநாதபுரம்‌ நோக்கி வந்த 
நலிந்தவர்களின்‌ இறமை நாடு முழுவதும்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ நல்லதொரு திட்டங்காணச்‌ இந்தித்தார்‌. 
அத்நிய ஆதிக்கத்தினால்‌ அழிந்து கொண்டிருந்த 
தமிழகத்தின்‌ கலைகளைப்‌ பேணவும்‌, தமிழையும்‌, 
ஏட்டு நிலையில்‌ இருந்த தமிழ்‌ நூல்களையும்‌ காத்து 


224 





வளர்க்கவும்‌ அன்று தமிழகத்தில்‌ எந்தவிதமான 
அமைப்பும்‌ இல்லை. 

இத்த அவலநிலை நீங்க, தமிழும்‌ தமிழ்‌ அறிஞர்களும்‌ 
தங்களது சமயத்‌ தகுதியிபை பெறவும்‌ பல்லாற்றா 
லும்‌ முயன்றார்‌. அவரது முழு முயற்சி / மிழாய்ந்த 
மதுரையில்‌ 1901-இல்‌ நான்காம்‌ தமிழ்ச்‌ சங்கமாக 
மலர்ந்தது. ஆங்கு குழுமியிருந்த தமிழகத்து அறிஞர்‌ 
பெருமக்கள்‌ அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்தனர்‌. இந்த 
இணையற்ற பெரு முயற்சிக்கு அவருடைய ஒன்று 
விட்ட சகோதரரும்‌ இராமநாதபுரம்‌ மன்னருமான' 
பாஸ்கர சேதுபதி பேராதரவு நல்கினார்‌. அவரை 
அரசரும்‌ தேவர்‌ அவர்களும்‌ சேகரித்து வைத்திருந்த 
ஏட்டுச்‌ செல்வங்களும்‌ இன்ன பிற ஏடுகளும்‌ அங்கே 
“*பாண்டியன்சுவடிச்சாலை''யாக அமைக்கப்பட்டது, 
அத்துடன்‌ தமிழைத்‌ திண்ணைப்‌ பள்ளி நிலையிலிருந்து 
மேனாட்டு முறையில்‌ பட்டம்‌ வழங்கத்தக்க வகையில்‌ 
தமிழ்ப்‌ பேரரறிஞரைக்‌ கொண்டு :**செந்தமிழ்க்‌ கல்‌ 
லூரியும்‌'' சங்க வளாகத்திலே துவக்கி வைக்கப்‌ 
பட்டது. ்‌ 


அடுத்து, தமிழ்ப்‌ புலவர்களின்‌ ஆராய்ச்சிக்‌ கருவூல 
மாக “**செந்தமிழ்‌' என்ற திங்கள்‌ இதழும்‌ சங்கத்‌ 
தினின்றும்‌ வெளியிடத்தக்க ஏற்பாடுகளைச்‌ செய்‌ 
தார்‌. இந்தச்‌ சங்கமும்‌, ஏனைய பணிகளும்‌ கால 
மெல்லாம்‌ சிறப்புடன்‌ நடைபெற தமது மதுரை 
மாளிகையையும்‌ முதலீட்டுப்‌ பொருளையும்‌ தானமாக 
வழங்கி மகிழ்ந்தார்‌. இந்த தயாளர்‌ இவை தவிர 
சிதலை வாயினின்றும்‌ சிதைவுராமல்‌ எஞ்சியுள்ள இலக்‌ 
சண இலக்கிய நூல்களைச்‌ சங்கவெளியீடாக குறைந்த 
விலையில்‌ வெளிவரச்‌ செய்தார்‌. இவை தவிர்த்து ல 
இலக்கியங்களை டாக்டர்‌ ௨. வே. சுவாமிநாதையர து 
வெளியீடாக வெளி வருவதற்கும்‌ பொருளுதவி 
செய்து வத்தார்‌. 


இவ்வாறு பல துறைகளிலும்‌ தமிழுக்கும்‌ தமிழ்‌ நாட்‌ 
டிற்கும்‌, தமது குன்றவைய செல்வத்தையும்‌ குன்றாத 
உழைப்பையும்‌ : கொடுத்து மகிழ்ந்த இந்தப்‌ பெரு 
மாகன்‌ கி. பி. 1911 இல்‌ இயற்கை எய்தினார்‌. 


